மத்தேயு - யோவான்‌ 
புஸ்தகங்களின்‌ (அறிமுகம்‌) 
இயேசுவானவரின்‌ ஊழிய ஆண்டுகள்‌ 


8௮ ௦யியhe [தமிழ்‌] ஆடியோவிலும்‌ இதே வேத பாடங்கள்‌ இருக்கின்றன! 


அவைகள்‌ அனைத்தும்‌ இந்த பாடங்களுக்கு பொருந்தும்‌ வகையில்‌ 
வேதாகமத்திலுள்ள புஸ்தகங்களுக்கு - ஏற்ப 
இவைகளிலுள்ள பாகங்களுக்கு - ஏற்ப 
பக்கங்களுக்கும்‌ - ஏற்ப 
உங்கள்‌ வசதிக்கென்று செய்யப்பட்டிருக்கின்றன! 


“பைபிளைக்‌ கற்றுக்கொள்ளுவோம்‌”” - பாகம்‌-6 
(மத்தேயு - யோவான்‌ புஸ்தகங்களின்‌ (அறிமுகம்‌) & இயேசுவானவரின்‌ ஊழிய ஆண்டுகள்‌) 
82 Youlube [தமிழ்‌] ஆடியோ வேத பாடங்களை நீங்கள்‌ கேட்க விரும்பினால்‌ 
ல்ல கீழ்காணும்‌ பாகை பயன்படுத்தவும்‌: 


https://www.youtube.com/playlist?list=PL8ZKQeOJ-f2x 1yaalC7tsTVOvWmMgqw6 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 1 - மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான்‌ (அறிமுகம்‌) - பக்கம்‌ | 1 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 


பாகம்‌ 6 - பகுதி 1 
மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான்‌ 


அறிமுகம்‌ 


பாடம்‌- 1 


1. சுவிசேஷப்‌ புத்தகங்களை நாம்‌ புரிந்துகொள்ள, கர்த்தராகிய இயேசுவானவர்‌ 
பெத்லகேமில்‌ பிறந்த பொழுது, பாலஸ்தீனத்தில்‌ நிலவி வந்த சூழ்நிலைகளை 
நாம்‌ அறிந்துகொள்ள வேண்டும்‌. 


2. கி.மு. 175இல்‌, ஆண்டியோகஸ்‌ எம்பிப்பானஸ்‌ என்ற ஒரு ராஜா பதவிக்கு 
வந்தான்‌. அவன்‌ யேகோவா தேவனைத்‌ தொழுதுகொள்ளுவதை, பாலஸ்தீனம்‌ 
முழுவதிலும்‌ தடை செய்தான்‌. மேலும்‌, மகா அலெக்சாந்தர்‌ ராஜா, யூதர்களுக்கு 
வழங்கியிருந்த அனைத்துச்‌ சலுகைகளையும்‌ ரத்துச்‌ செய்தான்‌. 


அது மாத்திரமல்ல, தன்னைப்‌ போன்ற ஒரு உருவத்தைச்‌ செய்து, அதற்கு 
ஜுபிடர்‌ கடவுள்‌ என்று பெயரிட்டு, அதை எருசலேம்‌ தேவாலயத்தில்‌ வைத்து, 
யூதர்கள்‌ அனைவரும்‌ அந்தச்‌ சிலையைத்தான்‌ வணங்கவேண்டும்‌ என்றும்‌ 
வற்புறுத்தினான்‌. 


மேலும்‌, யூதர்களுக்கு அருவருப்பான பன்றிகளைத்‌ தேவாலயத்தில்‌ பலி 
செலுத்தவேண்டும்‌ என்றும்‌ கட்டாயப்படுத்தினான்‌. 


3. எனவே, அனைத்து யூதர்களும்‌, ஆண்டியோகசுக்கு எதிராகப்‌ புரட்சி செய்யத்‌ 
துவங்கினர்‌. மக்கபேயர்‌ என்ற ஒரு யூத மனிதர்‌, யூதர்களை ஒன்று சேர்த்து, 
ஒரு பெரும்‌ படையைத்‌ திரட்டி, ஆண்டியோகசுக்கு எதிராகப்‌ போரிட்டார்‌. 


கி.மு. 142இல்‌, ஆண்டியோகசுஸை முறியடித்து, பாலஸ்தீனத்தை மீட்டார்‌. 
தேவாலயத்தில்‌ பன்றிகளைப்‌ பலி செலுத்தும்‌ வழக்கத்தை நிறுத்தி, 
தேவாலயத்தைச்‌ சுத்திகரித்தார்‌. எனவே, மீண்டும்‌ யூதர்கள்‌ காளைகளையும்‌, 
ஆடுகளையும்‌, புறாக்களையும்‌ பலி செலுத்த ஆரம்பித்தனர்‌. 


4. அந்தக்‌ காலக்கட்டத்தில்‌ தான்‌, யூதர்கள்‌ மத்தியில்‌ பல்வேறுபட்ட மதத்‌ 
தலைவர்கள்‌ தோன்ற ஆரம்பித்தனர்‌. அவர்கள்‌ யார்‌? 


பக்கம்‌ 2 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 1 - மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான்‌ (அறிமுகம்‌) 


1) வேதபாரகர்கள்‌: 


அவர்கள்தான்‌, அச்சடிக்கும்‌ இயந்திரங்களும்‌, நகல்‌ எடுக்கும்‌ இயந்திரங்களும்‌ 
இல்லாத காலங்களில்‌, யூத வேத புத்தகங்களின்‌ பிரதிகளைப்‌ பிழையின்றி 
எழுதினவர்கள்‌. 


தேவன்‌ கொடுத்த நியாயப்பிரமாணங்களையும்‌, கட்டளைகளையும்‌, யூதர்கள்‌ 
சரியாகப்‌ புரிந்துகொள்ளாமலும்‌, பின்பற்றாமலும்‌ போன காரணத்தினாலேயே, 

நீங்கள்‌ ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாக பல சத்துருக்களினால்‌, கடந்த பல 
நூற்றாண்டுகளாக ஒடுக்கப்பட்டு வருகிறீர்கள்‌ என்று  வேதபாரகர்கள்‌, 
யூதர்களிடம்‌ கூறினர்‌. 


எனவே, தேவன்‌ கொடுத்த பத்துக்‌ கட்டளைகளை எவ்வாறு கடைபிடிக்க 
வேண்டும்‌ என்று, நூற்றுக்கணக்கானச்‌ சட்டதிட்டங்களை அந்த யூதர்களுக்கு 
எழுதிக்கொடுத்து, அவைகளையே கடைபிடிக்கவேண்டும்‌ என்றும்‌ அவர்களை 
வற்புறுத்தினர்‌. எடுத்துகாட்டாக, யாத்திராகமம்‌ 20:8-11 வசனங்களில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள நான்காவது கட்டளையான, ஓய்வு நாளில்‌ யாதொரு 
வேலையும்‌ செய்ய க்கூடாது என்பதைக்‌ கடைப்பிடிக்க, “வேலையென்றால்‌” 
என்ன என்று வரையறை செய்தனர்‌. 


வற்றலான ஒரு அத்திப்பழத்தின்‌ எடைக்குக்‌ கூடுதலான உணவை, ஒருவன்‌ ஒரே 
நேரத்தில்‌ உண்டால்‌, அது ஒரு “வேலை” செய்வதற்குச்‌ சமானம்‌ என்றும்‌, 
ஓய்வு நாளில்‌ அவ்வாறு செய்யலாகாது என்றும்‌ அவர்கள்‌ விளக்கம்‌ அளித்தனர்‌. 


அப்படியே, ஓய்வுநாளில்‌ ஒருவன்‌ ஒரே சமயத்தில்‌ பத்து எட்டுக்கள்‌ நடந்தால்‌, 
அதுவும்‌ ஒரு “வேலையாகக்‌” கருதப்படும்‌ என்று கூறினர்‌. 


மேலும்‌, ஓய்வுநாளில்‌ ஒருவன்‌ காயமடைந்தால்‌, அவனுக்கு முதலுதவி மட்டுமே 
அளிக்கப்படவேண்டும்‌. மாறாக, அவனுக்கு மருந்துகள்‌ பூசப்பட்டால்‌, அதுவும்‌ 
“வேலை” செய்வதாகும்‌ என்றனர்‌. 


இப்படி, தேவனின்‌ நியாயப்பிரமாணங்களையும்‌, கட்டளைகளையும்‌, யூதர்கள்‌ 
கடைப்பிடிக்க, நூற்றுக்கணக்கான சட்டதிட்டங்களை வேதபாரகர்கள்‌ உருவாக்கினர்‌. 
யூதர்கள்‌, அவைகளைப்‌ பின்பற்ற மிகவும்‌ சிரமப்பட்டார்கள்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 1 - மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான்‌ (அறிமுகம்‌) - பக்கம்‌ |3 


2) பரிசேயர்கள்‌: 
யார்‌ இந்த பரிசேயர்கள்‌? 


வேதபாரகர்கள்‌ எழுதிக்கொடுத்திருந்த சட்டதிட்டங்களைச்‌, சற்றும்‌ தவறாமல்‌ 
பின்பற்றி, அவைகளைச்‌ செய்து காட்டின, யூதர்களின்‌ மதத்‌ தலைவர்கள்‌ தான்‌ 
இந்த பரிசேயர்கள்‌. 


உதாரணமாக, “தாழ்மையுள்ளவர்களுக்குத்‌ தேவன்‌ கிருபை அளிக்கிறார்‌” என்ற 
வசனத்தை ஒருவன்‌ கடைபிடிக்கிறான்‌ என்று காண்பிக்க, அவன்‌ எப்பொழுதும்‌ 
குனிந்துகொண்டே நடந்து செல்ல வேண்டும்‌ என்று வேதபாரகர்‌ எழுதி 
இருந்தார்கள்‌. 


இதைச்‌ செயலில்‌ காண்பிக்க, சில பரிசேயர்கள்‌ மிகவும்‌ குனிந்து நடந்ததின்‌ 


விளைவாகக்‌ கூன்‌ முதுகு உள்ளவர்களாக மாறினர்‌. 


எனவே, எந்தப்‌ பரிசேயன்‌ அதிகக்‌ கூன்‌ உள்ளவனாகக்‌ காணப்பட்டானோ, 
அவனே மிகுந்த பரிசுத்தவான்‌ என்று மக்களை ஏற்றுக்கொள்ளச்‌ செய்தார்கள்‌. 


இரண்டாவதாக, “பிறனுடைய மனைவியை  இச்சியாதிருப்பாயாக” என்ற 
கட்டளையைப்‌ பின்பற்ற, ஒருவன்‌ ஒரு பெண்ணைத்‌ தெருவில்‌ பார்த்துவிட்டால்‌ 
உடனே தன்‌ கண்களை மூடிக்கொண்டு நின்றுகொள்ள வேண்டும்‌ என்பது 
வேதபாரகர்களின்‌ கட்டளையாகும்‌. 


அதை நிறைவேற்றும்‌ வகையில்‌, பரிசேயர்கள்‌ ஒரு பெண்ணைச்‌ சாலையில்‌ 
பார்க்கும்போது, தங்கள்‌ கண்களை மூடிக்கொண்டே நடப்பார்கள்‌. 


அதின்‌ விளைவாக, அவர்கள்‌ அநேகந்தரம்‌ எதிலாவது இடித்துக்கொண்டும்‌, 
மோதிக்கொண்டும்‌, கீழே விழுந்து தங்களைக்‌ காயப்படுத்திக்கொள்ளுவார்கள்‌. 


எந்தப்‌ பரிசேயனுக்குக்‌ கூடுதல்‌ காயங்கள்‌ இருந்ததோ, அந்தப்‌ பரிசேயன்தான்‌ 
மிகுந்த பரிசுத்தவான்‌ என்று மக்கள்‌ கருதவேண்டும்‌ என்றும்‌ பரிசேயர்கள்‌, 


கூறினர்‌. 


பக்கம்‌ 14 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 1 - மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான்‌ (அறிமுகம்‌) 


பாடம்‌ - 2 


மூன்றாவது வகையான மதத்‌ தலைவர்கள்‌ யார்‌? 
3) சதுசேயர்கள்‌: 


எருசலேம்‌ தேவாலயத்தில்‌ மிருகங்களைப்‌ பலியிட்டு வந்த யூத மதத்‌ 
தலைவர்கள்தான்‌ இந்த சதுசேயர்கள்‌. தேவாலய நிர்வாகப்பொறுப்பு அவர்கள்‌ 
கைகளில்தான்‌ இருந்தது. அதனால்‌, யூத ஜனங்கள்‌ அவர்கள்‌ மேல்‌ மிகுந்த 
மதிப்பும்‌, மரியாதையும்‌ வைத்திருந்தனர்‌. 


அந்த சதுசேயர்கள்‌ வேதாகமத்தின்‌ முதல்‌ ஐந்து புத்தகங்களை மாத்திரமே 
பரிசுத்தமானதாகக்‌ கருதுவார்கள்‌. ஏனென்றால்‌, அந்தப்‌ புத்தகங்களில்தான்‌ 
பலிகளின்‌ விவரங்கள்‌ காணப்படுகின்றன. வேதாகமத்தின்‌, முதல்‌ ஐந்து 
புத்தகங்களில்‌, உயிர்த்தெழுதல்‌ குறித்து எந்த சம்பவங்களும்‌ இடம்‌ பெறவில்லை 
யாதலால்‌, உயிர்தெழுதல்‌ என்று ஒன்று இல்லை என்று சாதிப்பார்கள்‌. 


இந்த மதத்தலைவர்களின்‌ அதிகாரச்‌ செல்வாக்கால்‌, யூதர்கள்‌ மிகவும்‌ ஒடுக்கப்பட்டனர்‌. 


அடுத்தபடியாக, கி.மு. 63இல்‌, ஜுலியஸ்‌ சீஸர்‌ என்ற ரோமப்‌ பேரரசன்‌, எருசலேம்‌ 
நகரத்தைக்‌ கைப்பற்றினான்‌. அந்தக்‌ காலத்தில்‌, தேவாலயத்தைப்‌ பாதுகாத்து 
வந்த பல ஆசாரியர்களை, அவன்‌ படுகொலை செய்தான்‌. அதினால்‌, யூதர்கள்‌ 
தங்கள்‌ சுதந்திரத்தை மீண்டும்‌ இழந்து, ரோம ஆட்சியின்‌ அடிமைகளானார்கள்‌. 


ரோமர்கள்‌ பரிசுத்த தேவாலயத்தில்‌ நுழைந்து ஆசாரியர்கள்‌ பலரைக்‌ கொன்றதாலும்‌, 
புறஜாதிகள்‌ தேவாலயத்திற்குள்‌ வரக்‌ கூடாது என்ற தங்கள்‌ சட்டத்தை அவர்கள்‌ 
மீறியிருந்ததாலும்‌, யூதர்கள்‌ ரோமர்களை அடியோடு வெறுத்தனர்‌. 


அடுத்து, கி.மு. 39ம்‌ ஆண்டில்‌, ரோம அரசாங்கம்‌, யூதேயாவில்‌, யூதர்களுக்கு 
ராஜாவாக ஏரோதுவை, ஏற்படுத்தினது. அவனும்‌ யூதர்களின்‌ மேல்‌ அதிகாரம்‌ 
செலுத்தி, அவர்களை ஓடுக்கினான்‌. 


மேலும்‌ சில தீவிரவாத மக்கள்‌ கூட்டங்களும்‌, யூதர்களை ஓடுக்கினர்‌. 
அவர்கள்‌ யார்‌? 


- ஏரோதியர்கள்‌ - ஏரோதுவுக்கு ஆதரவாக இருந்த யூதர்கள்‌, ஏரோது 


ராஜாவுக்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌ என்று அவர்களை மிரட்டிய கருங்காலிகள்‌. 


. தீவிரவாதிகள்‌ - நவீனகால தீவிரவாதிகளைப்போல, இவர்கள்‌ வன்முறையைப்‌ 


பயன்படுத்தி, ரோமர்களைத்‌ தங்கள்‌ நாட்டிலிருந்து விரட்ட முயற்சித்தவர்கள்‌. 


8. 


10. 


1 


= 


12 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 1 - மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான்‌ (அறிமுகம்‌) - பக்கம்‌ 


இப்படி, யூதர்கள்‌ அனைத்துப்‌ பக்கங்களிலிருந்தும்‌ ஒடுக்கப்பட்டனர்‌ - ஒரு பக்கம்‌ 
ரோமப்பேரரசு, மறுபக்கம்‌ ஏரோது, அது மட்டுமல்லாமல்‌ மதத்தலைவர்களும்‌, 
தீவிரவாதக்‌ குழுக்களும்‌, யூதர்களை ஒடுக்கினர்‌. எனவே, மேசியா உடனடியாக 
வந்து, தங்களுடைய துன்பங்களிலிருந்து, தங்களை விடுவிக்க மாட்டாரா, என்று 
யூதர்கள்‌ ஏங்கினர்‌. 


இவ்வாறாக, பல குழப்பமும்‌, கொந்தளிப்பும்‌ நிறைந்து, சமாதானமற்ற 
சூழ்நிலையில்தான்‌, கர்த்தராகிய இயேசு, குழந்தையாக இவ்வுலகில்‌ பிறந்தார்‌. 


எனவே, தம்‌ ஊழியத்தை இவ்வுலகில்‌ நிறைவேற்ற, கர்த்தர்‌ பல சவால்‌ 
களையும்‌ சந்திக்க வேண்டியதிருந்தது. 

இப்படிப்பட்ட சாதகமற்ற சூழ்நிலைகளின்‌ மத்தியிலும்‌, கர்த்தர்‌ எப்படி தம்‌ 
ஊழியத்தைச்‌ செய்து, பிதாவாகிய தேவனின்‌ திட்டங்களை நிறைவேற்றினார்‌ 
என்பதைத்தான்‌ மத்தேயு, மாற்கு, லூக்கா மற்றும்‌ யோவான்‌ ஆகிய நான்கு 
புத்தகங்களுமே, விவரிக்கின்றன. 


. ஆனால்‌, ஒரே காரியத்தைக்‌ குறித்து ஏன்‌ நான்கு பேர்‌ எழுதவேண்டும்‌? 


அதற்குக்‌ காரணமென்ன? அவர்கள்‌ ஒரே காரியத்தைக்‌ குறித்து எழுதினாலும்‌, 
அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌, தங்கள்‌ புத்தகத்தை, வெவ்வேறு கூட்ட மக்களுக்கு 
எழுதியிருந்தனர்‌. 

மத்தேயு தன்‌ புத்தகத்தை யூதர்களுக்கும்‌, மாற்கு ரோமர்களுக்கும்‌, லூக்கா 
கிரேக்கர்களுக்கும்‌, யோவான்‌ இவ்வுலகில்‌ உள்ள யூதரல்லாத அனைவருக்கும்‌ 
எழுதியுள்ளனர்‌. இந்த நான்கு புத்தகங்களிலும்‌, கர்த்தரின்‌ மொத்த ஊழியத்தின்‌ 
விவரங்களில்‌ ஒரு ஒற்றுமை இருந்தாலும்‌, ஆண்டவர்‌ செய்த காரியங்களைப்‌ 
பற்றி ஒவ்வொரு நூலாசிரியரும்‌, சில கூடுதலான விவரங்களைக்‌ கொடுத்துள்ளனர்‌. 


ஆகவேதான்‌ வேதபண்டிதர்கள்‌, இந்த நான்கு சுவிசேஷப்‌ புத்தகங்களையுமே, 
வேதாகமத்தில்‌ வைத்துள்ளனர்‌. 


எனவே, இந்த நான்கு சுவிசேஷங்களையும்‌ ஒப்பிட்டு, ஆண்டவரின்‌ 
மூன்றரையாண்டு ஊழியகாலத்தில்‌ நடந்த முக்கியமான சம்பவங்களைத்‌ 
தெரிந்தெடுத்து, ஆண்டு வரிசைப்படி, அவைகள்‌, “பைபிள்‌ ஆழங்கள்‌” என்ற 
இந்தக்‌ குறிப்புகளின்‌ தொகுப்பில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 

எனினும்‌, கர்த்தருடைய ஊழியத்தின்‌ முழு விவரங்களையும்‌ அறிந்துகொள்ள, 
இப்புத்தகத்தை வாசிப்போர்‌, சுவிசேஷப்‌ புத்தகங்கள்‌ நான்கையுமே 
வேதாகமத்தில்‌ முழுவதுமாகப்படிக்க வேண்டும்‌. 


5 


பக்கம்‌ 11 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 2 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “முதலாம்‌ ஆண்டு” ஊழியம்‌ 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 


பாகம்‌ 6 - பகுதி 2 
மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான்‌ 
கர்த்தராகிய இயேசுவின்‌ “முதலாம்‌ ஆண்டு” ஊழியம்‌ 


பாடம்‌- 1 


1. கர்த்தராகிய இயேசு, தம்முடைய முப்பதாம்‌ வயதை அடைந்தவுடன்‌, தம்‌ 
ஊழியத்தைத்‌ துவக்கினார்‌ - லூக்கா 3:20-23 


2. தம்‌ ஊழிய காலத்தில்‌, தேவனுக்காகத்‌ தாம்‌ நிறைவேற்றவேண்டிய பணிகள்‌ 
என்னென்ன என்பதை அவர்‌ நன்கு அறிந்திருந்தார்‌. 


என்னென்ன காரியங்களை எல்லாம்‌ அவர்‌ பிரதானமாகச செய்ய வேண்டியதாய்‌ 


இருந்தது? 


|. தேவனைக்‌ குறித்து அவர்‌ யூதர்களுக்குக்‌ கற்றுத்தர வேண்டியதாயிருந்தது. 
விசேஷமாக, தேவன்‌ “எவ்வளவு அன்புள்ளவர்‌” என்பதை, அவர்‌ 
அவர்களுக்குப்‌ போதிக்கவேண்டும்‌. 

i. இரண்டாவதாக, ஜனங்களை தேவனையும்‌, அயலகத்தாரையும்‌, “நேசிக்க 
வைக்கும்‌” போதனைகளை, அவர்‌ கொடுக்க வேண்டியதாயிருந்தது. 

i. மூன்றாவதாக, ஜனங்கள்‌ தேவனைத்‌ தொடர்ந்து நேசிக்கத்‌ தடையாயிருந்த, 
“சாத்தானின்‌ தலையை”, அவர்‌ நசுக்க வேண்டியதாயிருந்தது. 


மேற்கூறிய காரியங்களை எப்படிச்‌ செய்து முடிக்கலாம்‌ என்று அறிந்து 
கொள்ள, அருகில்‌ இருந்த ஒரு வனாந்திரத்திற்குக்‌ கர்த்தராகிய இயேசு 
சென்று, நாற்பது நாட்கள்‌ உபவாசம்‌ இருந்தார்‌. 


3. அந்த நாற்பது நாட்கள்‌ உபவாசக்காலம்‌ முடிவுற்றபோது, அவருடைய 
ஊழியத்தை எவ்வாறு தொடரலாம்‌ என்பதற்கு ஆலோசனைகளைக்‌ கொடுக்க 
வருபவன்‌ யார்‌? சாத்தான்‌. அவனுடைய முதலாம்‌ ஆலோசனை என்ன? 


- மத்தேயு 4:3 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 2 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “முதலாம்‌ ஆண்டு?” ஊழியம்‌ - பக்கம்‌ 2 


தம்முடைய தெய்வீக வல்லமையைப்‌ பயன்படுத்தி, பாலஸ்தீனத்தின்‌ கற்களை 
அப்பமாக மாற்றி, அவைகளை ஜனங்களுக்கு இலவசமாகக்‌ கொடுக்கலாம்‌. 
அப்பொழுது அவர்‌ கொடுக்கும்‌ உணவுக்காக, ஆயிரக்கணக்கான மக்கள்‌ 
அவரைப்‌ பின்பற்றுவார்கள்‌. அப்பொழுது அவர்களுக்குத்‌ தேவனைப்‌ பற்றிப்‌ 
போதனை செய்யலாம்‌, என்று ஆலோசனை கூறினான்‌. 


சாத்தான்‌ கொடுத்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள, கர்த்தர்‌ மறுத்துவிட்டார்‌. 
காரணமென்ன? அவர்‌ இந்த உலகத்திற்கு வந்ததின்‌ நோக்கம்‌, மக்களின்‌ 
உடலைப்‌ புஷ்டியாக்கும்‌ சரீரப்பிரகாரமான ஆகாரத்தைக்‌ கொடுப்பதற்காக 
மட்டும்‌ அல்ல. மாறாக, அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தைக்‌ 
கொடுப்பதற்காகவே வந்தார்‌. 


. சாத்தானின்‌ இரண்டாவது ஆலோசனை என்ன? - மத்தேயு 4:6 


அவர்‌ ஒரு மலையிலிருந்து தரையில்‌ குதிப்பது போன்ற கண்‌ கவர்‌ 
வித்தைகளைச்‌ செய்து எந்த சேதங்களையும்‌ அடையாதவராயிருக்கும்போது, 
மக்கள்‌ ஆயிரக்கணக்கில்‌ அவரைப்‌ பின்பற்றுவார்கள்‌. அப்பொழுது 
அவர்களுக்குத்‌ தேவனைப்பற்றி கூறலாம்‌, என்றான்‌. 


அந்த ஆலோசனையையும்‌ கர்த்தர்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணமென்ன? 
அது ஓவ்வொரு முறையும்‌ தேவனைச்‌ சோதிப்பது போலாகும்‌. 


. மூன்றாவதாக சாத்தான்‌ கொடுத்த ஆலோசனை என்ன? - மத்தேயு 4:8,9 


தன்னையே பயன்படுத்தி, ஆயிரக்கணக்கானவர்களை தேவனிடத்தில்‌ கொண்டு 
வருவதாகும்‌. அந்த ஆலோசனையையும்‌ ஆண்டவர்‌ புறக்கணித்துவிட்டார்‌. 
ஏனென்றால்‌ நாளடைவில்‌, அது கர்த்தரைச்‌ சாத்தான்‌ கீழ்‌ ஒரு கைப்பொம்மை 
போலாக்கிவிடும்‌ என்பதால்‌. 


. இவ்வுலகில்‌, தம்முடைய ஊழியத்தை எப்படிச்‌ செய்யலாம்‌ என்று 
ஆண்டவராகிய இயேசுவின்‌ மனதில்‌ வந்த மூன்று சோதனைகளே இவைகள்‌ 
ஆகும்‌. 


. ஆனால்‌ இயேசுவானவர்‌, இத்தகைய விசாலமான வழிகளைத்‌ தவிர்த்துவிட்டு, 
சிலுவைக்குச்‌ செல்லும்‌, பாடுகள்‌ நிறைந்த பாதையையே தெரிந்துகொண்டார்‌! 


பக்கம்‌ |3 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 2 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “முதலாம்‌ ஆண்டு” ஊழியம்‌ 


பாடம்‌ - 2 


8. கர்த்தர்‌ தம்முடைய ஊழியத்தைத்‌ துவங்கியவுடன்‌, கானாவூர்‌ சென்று, ஒரு 
திருமணத்தில்‌ கலந்துகொண்டார்‌. அந்தத்‌ திருமணத்தில்‌ திராட்சரசம்‌ 
குறைவுபட்டது. அப்பொழுது, திருமணத்தை நடத்தும்‌ அந்த நபருக்கு உதவி 
செய்யும்படி, இயேசுவின்‌ தாயார்‌ அவரிடம்‌ கூறினார்‌. 


திருமணத்தை  நடத்தினவரைப்‌ பார்த்து, ஏன்‌ அவ்வளவு அதிகமான 
விருந்தாளிகளை அழைக்கவேண்டும்‌ என்றோ, ஏன்‌ ஒவ்வொரு விருந்தாளிக்கும்‌ 
அதிக அளவு திராட்சரசத்தைப்‌ பரிமாறவேண்டும்‌ என்றோ, ஏன்‌ திராட்சரசத்தில்‌ 
போதுமான அளவு தண்ணீரைச்‌ சேர்க்கவில்லை என்றோ, கர்த்தர்‌ குற்றம்‌ 
சாட்டிக்கொண்டிருந்தாரா? - இல்லை. 


உலகப்பிரகாரமான ஒரு மனிதன்‌ அவ்வாறான  குற்றச்சாட்டுகளையே 
கூறியிருந்திருப்பான்‌. ஆனால்‌ கர்த்தர்‌ அந்த மனிதனைக்‌ குறை கூறவில்லை. 
அமைதியாக, வேலைக்காரர்கள்‌ செய்யவேண்டிய சில காரியங்களைக்‌ கூறி, 
அற்புதமாக அங்கிருந்த தண்ணீரைத்‌ திராட்சரசமாக மாற்றிக்கொடுத்தார்‌. 
இதன்‌ மூலமாக, ஆண்டவர்‌ அந்த மனிதனுக்குத்‌ தம்‌ அன்பை வெளிப்படுத்தி, 
அவனுக்கு வரவிருந்த அவமானத்தைத்‌ தவிர்த்தார்‌. 


9. இந்த அற்புதம்‌ மூலமாக, ஆண்டவர்‌, தாம்‌ எவ்வளவு “அன்பு நிறைந்தவர்‌” 
என்றும்‌, எவ்வளவாக “மற்றவர்களின்‌ உணர்வுகளைப்‌ புரிந்துகொள்ளக்‌ 
கூடியவர்‌” என்றும்‌ வெளிப்படுத்தினார்‌. 


10. தம்முடைய முதல்‌ ஊழியத்தின்‌ மூலம்‌, ஆண்டவர்‌ மக்களுக்குப்‌ போதித்த 
“முதல்‌ சத்தியம்‌” என்ன? 


மற்றவர்கள்‌ துன்பத்தில்‌ இருக்கும்போது, அவர்கள்‌ தவறுகளைச்‌ சுட்டிக்‌ காட்டி, 
அவர்களை இன்னும்‌ அதிக வேதனைப்படுத்திக்கொண்டு இருக்கக்கூடாது. 
மாறாக, “நம்முடைய அன்பையும்‌, புரிந்துகொள்ளுதலையும்‌” அவர்களுக்குக்‌ 
காட்டவேண்டும்‌, என்பதுதான்‌. 


11. 


12. 


13. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 2 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “முதலாம்‌ ஆண்டு?” ஊழியம்‌ - பக்கம்‌ 


இப்படியாக, தமக்குக்‌ கிடைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும்‌, ஒரு சத்தியத்தை 
மக்களுக்குப்‌ போதிக்க, ஆண்டவர்‌ பயன்படுத்தினார்‌. (மத்தேயு, மாற்கு, லூக்கா, 
யோவான்‌)ஆகிய சுவிசேஷப்‌ புத்தகங்களில்‌, இத்தகைய சத்தியங்களால்‌ 
நிறைந்து காணப்படுகின்றன. அவைகளில்‌ சிலவற்றை நாம்‌ கற்றுக்கொள்ளுவோம்‌. 


இரண்டாவதாக, - யோவான்‌ 2:14-16 
தம்முடைய ஊழியத்தைத்‌ துவங்கின பின்பு, எருசலேம்‌ தேவாலயத்திற்கு 
முதன்முறையாகச்‌ சென்றபோது, கர்த்தர்‌ செய்தது என்ன? 


காளைகளையும்‌, ஆடுகளையும்‌, புறாக்களையும்‌ விற்றவர்களைச்‌ சவுக்கால்‌ 
அடித்து விரட்டி, காசுக்காரர்களின்‌ பலகைகளைக்‌ கவிழ்த்துப்போட்டார்‌. ஏன்‌? 


யூதர்கள்‌, தாங்கள்‌ செய்த பலவகையான பாவங்களுக்காகப்‌ பலிகளைச்‌ 
செலுத்த காளைகள்‌, ஆடுகள்‌, புறாக்கள்‌ ஆகியவற்றைத்‌ தேவாலயத்திற்குக்‌ 
கொண்டுவர வேண்டியதிருந்தது. 


ஆனால்‌, பலி செலுத்துவதற்கான விலங்குகளை, யூதர்கள்‌ தங்கள்‌ 
வீடுகளிலிருந்து கொண்டுவந்தால்‌, தேவாலயத்திலிருந்த ஆசாரியர்கள்‌ அவைகள்‌ 
பழுதுள்ளவைகள்‌ என்றும்‌, பலி செலுத்துவதற்குத்‌ தகுதியானவைகள்‌ அல்ல 
என்றும்‌ புறக்கணித்து விடுவார்கள்‌. 


மாறாக, தேவாலய வளாகத்திற்குள்ளேயே, அந்த ஆசாரியர்கள்‌ சில கடைகளை 
அமைத்து, பலி செலுத்துவதற்கான விலங்குகளை, வழக்கமான விலையை விட, 
இரண்டு, மூன்று மடங்கு கூடுதல்‌ விலைக்கு விற்றனர்‌. அவர்கள்‌ கடைகளில்‌ 
விற்கும்‌ பலிக்கான விலங்குகளையே பழுதற்ற பலிகளாக ஆசாரியர்கள்‌ ஏற்றுக்‌ 


கொண்டனர்‌. 


இந்தக்‌ கடைகள்‌ மூலமாக, ஆசாரியர்கள்‌ ஏராளமாக லாபத்தைச்‌ சம்பாதித்து, 
மக்களைச்‌ சூறையாடிக்கொண்டிருந்தார்கள்‌. 


அது மட்டுமல்ல, இவ்வாறு விலங்குகளை வாங்கும்பொழுது, பேரம்‌ பேசுகின்ற 
சத்தம்‌ மிகுதியாக இருந்தபடியால்‌, ஜனங்களால்‌ தேவனைத்‌ தேவாலயத்தில்‌ 
அமைதியாக ஆராதிக்க முடியவில்லை. 


4 


பக்கம்‌ 15 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 2 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “முதலாம்‌ ஆண்டு” ஊழியம்‌ 


ஆகவேதான்‌, ஆண்டவர்‌ இயேசு, அங்கே கிடந்த சில நூல்‌ கயிறுகளைக்‌ 
கொண்டு, ஒரு தற்காலிகச்‌ சவுக்கை உண்டுபண்ணி, விற்பனை செய்பவர்களைத்‌ 
துரத்தி விட்டார்‌. 


14. அந்தக்‌ காசுக்காரர்கள்‌ யார்‌? 
ஏன்‌ ஆண்டவர்‌ அவர்கள்‌ பலகைகளைக்‌ கவிழ்த்துப்‌ போட்டார்‌? 


ரோம நாணயங்களே பாலஸ்தீனத்தில்‌ புழக்கத்தில்‌ இருந்தது. 


ரோமக்‌ காசுகளில்‌, இராயனின்‌ உருவம்‌ பதித்திருக்கும்‌. அவைகளை 
ஆசாரியர்கள்‌ தேவாலயக்‌ காணிக்கையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்‌. 


மாறாக, எந்த உருவமும்‌ இல்லாத காசுகளை ஆசாரியர்களே உண்டுபண்ணி, 
அவைகளை தேவாலயத்திற்குள்‌ பலகைகளின்‌ மேல்‌ வைத்திருந்தனர்‌. 


அந்த  இராயனின்‌ உருவமில்லாத காசுகள்‌, காணிக்கையாக ஏற்றுக்‌ 
கொள்ளப்படும்‌. ஆகவே காணிக்கை செலுத்த வரும்‌ மக்கள்‌, தங்களிடமுள்ள 
ரோமக்‌ காசுகளை, அந்த காசுக்‌ கடைக்காரர்களிடம்‌ கொடுத்து, அதிக விலை 
செலுத்தி, உருவமில்லாத காசுகளைப்‌ பெற்றுக்கொள்ளுவார்கள்‌. 


எனவே, இந்தக்‌ காசுக்காரர்களின்‌ கடைகளிலும்‌ பேரம்‌ நடந்தபடியால்‌, 
மிகுதியான சத்தம்‌ நிறைந்த இடமாகத்‌ தேவாலயம்‌ இருந்தது. ஜனங்களால்‌ 
தேவனை அமைதியாக ஆராதிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதின்‌ 
காரணமாகத்தான்‌, கர்த்தர்‌ அவர்கள்‌ காசுப்‌ பலகைகளைக்‌ கவிழ்த்து, 
காசுக்களைக்‌ கொட்டிபோட்டார்‌. 


இந்த இரண்டாவது சம்பவத்தின்‌ மூலம்‌, தேவன்‌ கற்றுக்கொடுத்த “அடுத்த 
சத்தியம்‌” என்ன? 


சதுசேயர்‌ செய்துகொண்டிருந்தது போல, மதத்தை யாரும்‌ ஒரு “வியாபாரப்‌ 
பொருளாக” ஆக்கிவிடக்கூடாது என்பதே! 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 2 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “முதலாம்‌ ஆண்டு” ஊழியம்‌ - பக்கம்‌ 6 


பாடம்‌-3 


15. மூன்றாவதாக, இயேசுவானவர்‌ எருசலேமில்‌ இருந்தபொழுது, நிக்கொதேமு 


16. 


என்ற ஒரு வயதான பரிசேயனிடம்‌ என்ன சொன்னார்‌ - யோவான்‌ 3:1-6 


வேதபாரகர்கள்‌ எழுதியுள்ள சட்டதிட்டங்களைக்‌ கடைபிடிப்பதின்‌ மூலம்‌ அவன்‌, 
தான்‌ தேவனுடைய ராஜ்யத்திற்குள்‌ பிரவேசித்துவிடலாம்‌ என்று எண்ணிக்‌ 
கொண்டிருந்தான்‌. ஆனால்‌, அந்தக்‌ கலாச்சாரங்கள்‌ அவனுக்கு உதவி 
செய்யாது என்பதைத்‌ திட்டமும்‌ தெளிவுமாக அவனுக்கு எடுத்துரைத்து, 
தேவனுடைய ராஜ்யத்திற்குள்‌ பிரவேசிக்க அவனுமே “மறுபடியும்‌ பிறக்க 
வேண்டும்‌” என்று கர்த்தர்‌ கூறினார்‌. 


யூத மதத்‌ தலைவர்களிடம்‌ நேருக்குநேர்‌ பேச, இயேசுவானவர்‌ ஒருபோதும்‌ 


பயப்படவில்லை. நிக்கொதேமுவிடம்‌ பேசிக்கொண்டிருக்கும்‌ போது, 
மனுக்குலத்திற்குத்‌ தேவையான “மற்றுமொரு முக்கியமான சத்தியத்தை” 
வெளிப்படுத்தினார்‌. அது என்ன? தேவனுடன்‌ தொடர்புகொள்ள 


மனுக்குலத்திற்குத்‌ தேவையானது “இரட்சிப்பு” அல்லது “மறுபடியும்‌ பிறக்கும்‌” 
அனுபவம்‌. அது இல்லாவிட்டால்‌, தேவனின்‌ பிள்ளையாவதும்‌, தேவனுடைய 
ராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பதும்‌, முடியாத காரியமாகும்‌ என்றும்‌ போதித்தார்‌. 
- யோவான்‌ 1:12,13 


அடுத்தபடியாக கர்த்தர்‌ எங்கு சென்றார்‌? - யோவான்‌ 4:4. சமாரியாவுக்குச்‌ சென்றார்‌. 


சமாரியாவில்‌ வாழ்ந்த மக்கள்‌ யார்‌? யூதர்களுக்கும்‌, கானானியர்களுக்கும்‌ 
பிறந்தவர்கள்தான்‌ சமாரியர்கள்‌. இந்தக்‌ கலப்பின மக்களான சமாரியர்களைத்‌ 
தாழ்ந்த இன மக்களாக யூதர்கள்‌ கருதினர்‌. யூத ரபீக்கள்‌ ஒரு சமாரியப்‌ 


பெண்ணிடம்‌ பொதுவான இடங்களில்‌ பேசமாட்டார்கள்‌. 


ஆனால்‌, கர்த்தரோ, ஒரு பொது இடத்தில்‌ ஒரு சமாரிய ஸ்திரீயிடம்‌ ஒரு 
சம்பாஷணையை நடத்தினார்‌. அதின்‌ மூலமாக மனுக்குலத்திற்கான “அடுத்த 
சத்தியத்தையும்‌” வெளிப்படுத்தினார்‌. அது என்ன? - யோவான்‌ 4:24 

_ தாங்கள்‌, பக்தியாயும்‌, மதப்பற்று உள்ளவர்களாயும்‌ இருப்பதை 
வெளியுலகுக்குக்‌ காட்ட, சரீரப்பிரகாரமாக மாத்திரம்‌ தேவனைத்‌ தொழுது 
கொள்ளாமல்‌, “ஆவியுடனும்‌, உண்மையுடனுமே” மனுக்குலம்‌ “தேவனைத்‌ 
தொழுதுகொள்ளவேண்டும்‌”, என்றார்‌. 


பக்கம்‌ |7 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 2 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “முதலாம்‌ ஆண்டு” ஊழியம்‌ 


17. இயேசுவானவர்‌, தம்முடைய முதலாம்‌ ஆண்டு ஊழியத்தின்‌ இறுதிக்கு வந்த 
பொழுது, நாசரேத்திலுள்ள ஒரு ஜெப ஆலயத்திற்குச்‌ சென்றார்‌. 
அங்கு அவர்‌ என்ன செய்தார்‌? - லூக்கா 4:16-30 


மேசியா செய்யப்போகும்‌ பல்வேறு பணிகளைக்‌ குறித்து, ஏசாயா, தன்‌ 
புத்தகத்தில்‌ தீர்க்கதரிசனமாகக்‌ கூறியிருந்தார்‌. - ஏசாயா 61:1-3 


கர்த்தராகிய இயேசு, ஜெப ஆலயத்தில்‌ இந்தப்பகுதியை வாசித்து, அவர்தாம்‌ 
“மேசியா?” என்று விளங்கச்செய்யும்படி, ஏசாயா குறிப்பிட்டவைகளெல்லாம்‌, 
அன்றைய தினத்தில்‌, அவர்‌ மூலமாய்‌ நிறைவேறிக்கொண்டிருந்தன என்று 
அங்கு கூடியிருந்த ஜனங்களிடம்‌ கூறினார்‌. 


ஆனால்‌, அந்த ஜனங்களால்‌ அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள 
முடியவில்லை. ஏன்‌? 

மேசியாவைப்‌ பற்றிய அவர்களுடைய எதிர்பார்ப்பு வேறுவகையாய்‌ இருந்தது. 
மேசியா ஒரு பெரும்‌ யுத்த சேனையை ரோமர்களுக்கு எதிராக எழுப்பி, 
அவர்களுடன்‌ போரிட்டு, அவர்களுக்கு ரோமின்‌ மேல்‌ வெற்றியைத்‌ தருவார்‌ 
என்றே நம்பிக்கொண்டிருந்தார்கள்‌. 


ஆனால்‌, கர்த்தர்‌ அவ்வாறான ஒரு தலைவருக்குரிய எந்த அறிகுறியையும்‌ 
காட்டவில்லை. அதுவுமல்லாமல்‌, அம்மக்கள்‌ இயேசுவை ஒரு சாதாரண 
சிறுவனாக அவர்கள்‌ மத்தியில்‌ வளர்ந்ததைக்‌ கண்டிருந்தனர்‌. அதினால்‌, தாம்‌ 
தான்‌ மேசியா என்று கர்த்தர்‌ உரிமை பாராட்டினதை, அவர்கள்‌ புறக்கணித்தனர்‌. 


நாசரேத்தின்‌ ஜெப ஆலயத்தில்‌ இருந்தவர்களுக்கு ஆண்டவர்‌ என்ன கூறினார்‌? 
லூக்கா 4:25-27. 


இஸ்ரவேலரின்‌ கடின இருதயத்தினிமித்தம்‌, எலியாவும்‌, எலிசாவும்‌, 
புறஜாதிகளுக்கும்‌ உதவி செய்ய எப்படி தேவனால்‌ அனுப்பப்பட்டாரோ, 
அப்படியே மேசியாவும்‌, தம்‌ சொந்த ஜனங்களோடு, புறஜாதிகளுக்கும்‌, 
தேவனால்‌ அனுப்பப்படுவார்‌ என்றார்‌. 


புறஜாதிகளைவிடத்‌ தாங்களே உயர்ந்தவர்கள்‌ என்று யூதர்கள்‌ எப்பொழுதும்‌ 
கருதினர்‌. ஏனென்றால்‌, தேவனுடைய அநேக  வாக்குத்தத்தங்களால்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமின்‌ சந்ததியினராகவே, அவர்கள்‌ தங்களைக்‌ 
குறித்து எண்ணினார்கள்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 2 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “முதலாம்‌ ஆண்டு” ஊழியம்‌ - பக்கம்‌ |g 


“புறஜாதிகளைக்‌” குறித்து அவர்களின்‌ எண்ணம்‌ என்ன? 


அவர்கள்‌  நரகத்திலுள்ள நெருப்பு அணையாமல்‌ எரிய, தேவனால்‌ 
உண்டாக்கப்பட்ட கொள்ளிகள்கான்‌ என்று கருதினர்‌. 


ஆனால்‌, இந்தச்‌ சம்பவத்தின்‌ மூலம்‌, புறஜாதிகளும்‌ தேவனுடைய தயவைப்‌ 
பெற்றுக்கொள்ளத்‌ தகுதிபடைத்தவர்களே என்று யூதர்களிடம்‌ இயேசு கூறினார்‌. 


மனுகுலத்திற்குத்‌ தேவன்‌ வெளிப்படுத்தின “அடுத்த சத்தியம்‌” என்ன? 
“தேவனின்‌ பார்வையில்‌”, இனம்‌, மொழி, நிறம்‌, ஜாதி, சமயம்‌ வேறுபாடின்றி 
“அனைவருமே சமம்‌” என்பதே ஆகும்‌. 


புறஜாதிகளைவிட யூதர்கள்‌ நல்லவர்கள்‌ அல்லவென்று, கர்த்தர்‌ ஜெப 
ஆலயத்தில்‌ கூறினபோது, யூதர்களால்‌ அதைப்‌ பொறுத்துக்கொள்ள 
முடியவில்லை. எனவே, அவர்கள்‌ செய்தது என்ன? 


லூக்கா 4:28,29 அவரைக்‌ கொலை செய்யும்படி, ஒரு செங்குத்தான 
மலையுச்சியிலிருந்து தள்ளிவிட அவரை இழுத்துச்‌ சென்றனர்‌. 


இப்படி “முதல்‌ ஆண்டு ஊழியத்தின்‌” போதே, ஜனங்கள்‌ இயேசுவானவரைக்‌ 
கொல்ல முயற்சித்தனர்‌. ஆனால்‌, அந்த மிரட்டல்களையெல்லாம்‌ அவர்‌ 
பொருட்படுத்தாமல்‌, தேவன்‌ அவருக்குக்‌ கொடுத்த பணிகளையெல்லாம்‌ தம்‌ 
ஊழியத்தில்‌ நிறைவேற்றினார்‌. 


இதோடு, நாம்‌ ஆண்டவரின்‌ “முதலாம்‌ ஆண்டு ஊழியத்தின்‌” இறுதிக்கு 
வருகிறோம்‌. 


ஆண்டவரின்‌ “முதலாம்‌ ஆண்டு ஊழியக்காலத்தில்‌”, மேற்கூறிய சம்பவங்கள்‌ 
மட்டுமே நிகழ்ந்தன என்று நாம்‌ எண்ணி விடக்கூடாது. 


“முதலாம்‌ ஆண்டு ஊழியக்காலத்தில்‌”, நடந்திருந்த சில சம்பவங்களை மட்டும்‌ 
இங்கே குறிப்பிட்டுள்ளோம்‌. 


விரிவாக எல்லா சம்பவங்களையும்‌ அறிந்துகொள்ள, நான்கு சுவிசேஷப்‌ 
புத்தகங்களையுமே ஒவ்வொருவரும்‌ தவறாமல்‌ படிக்கவேண்டும்‌ 


பக்கம்‌ 11 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 3 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “இரண்டாம்‌ ஆண்டு?” ஊழியம்‌ 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 6 - பகுதி 3 
மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான்‌ 
கர்த்தராகிய இயேசுவானவரின்‌ “இரண்டாம்‌ ஆண்டு” ஊழியம்‌ 


பாடம்‌- 1 


1. இயேசுவானவர்‌ தம்முடைய “இரண்டாம்‌ ஆண்டு ஊழியத்தை”, ஒரு பெரிய 
அற்புதத்துடன்‌ துவங்கினார்‌. அது என்ன? 
லூக்கா 5:12-14. அவர்‌ ஒரு குஷ்டரோகியை சுகமாக்கினார்‌. எப்படி? 


லேவியராகமம்‌ 13:45,46 வசனங்களின்படி, ஒரு குஷ்டரோகி ஜனங்களின்‌ 
அருகில்‌ வரக்கூடாது. ஆகவே, இந்த குஷ்டரோகி நகரத்திற்குப்‌ புறம்பே நின்று 
கொண்டிருக்கிறான்‌. ஆனால்‌ ஆண்டவரைப்‌ பார்த்தபோது, அவன்‌ முகங்குப்புற 
விழுந்து, தன்னைச்‌ சுத்தப்படுத்துமாறு அவரை வேண்டிக்கொள்ளுகிறான்‌. 


அவனுடைய வேண்டுதலுக்குக்‌ கர்த்தர்‌ என்ன பதில்‌ கொடுத்தார்‌? 
அவனைத்‌ திட்டினாரா? ஏன்‌ என்‌ அருகே வந்து என்னைத்‌ தொந்தரவு 
செய்கிறாய்‌ என்று கூறினாரா? - இல்லவே இல்லை! 


அவனிடம்‌ சென்று, அன்புடன்‌ அவனைத்‌ தொட்டு, “சுத்தமாகு” என்றார்‌. 
குஷ்டரோகம்‌ விரைவில்‌ பரவக்கூடிய நோயாக இருந்தபோதிலும்‌, கர்த்தருக்கு 
அது தொற்றிக்கொள்ளவில்லை. மாறாக, கர்த்தரின்‌ வல்லமை அவருடைய கரத்தின்‌ 
வழியாக, அந்தக்‌ குஷ்டரோகியின்‌ சரீரத்துக்குள்‌ கடந்துசென்று, அவன்‌ சுத்தமானான்‌. 


இதன்‌ மூலமாக, ஆண்டவர்‌ வெளிப்படுத்தின “சத்தியம்‌” என்ன? 

தாம்‌ மனித ரூபத்தில்‌ இருந்தாலும்‌, சுகப்படுத்த முடியாத நோய்களையும்‌, 
“தம்முடைய வார்த்தையினாலேயே” சுகப்படுத்தக்‌ கூடிய தெய்வீக வல்லமையும்‌ 
அதிகாரமும்‌ தம்மிடத்தில்‌ உண்டு என்பதாகும்‌! 


இந்த சம்பவத்தின்‌ மூலம்‌ ஆண்டவர்‌ போதிக்கும்‌ “மற்றுமொரு சத்தியம்‌” என்ன? 
தொற்று வியாதி உள்ளவர்களும்‌, குணப்படுத்தப்பட முடியாத வியாதி 
உள்ளவர்களும்‌, வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டியவர்களல்ல. மாறாக, 
அவர்களுமே “அன்பு” செலுத்தப்படவேண்டியவர்கள்‌! 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 3 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “இரண்டாம்‌ ஆண்டு” ஊழியம்‌ -பக்கம்‌ 2 


2. அடுத்தபடியாக ஆண்டவர்‌ எருசலேமுக்குச்‌ சென்றார்‌ அங்கே முப்பத்தெட்டு 
வருடங்களாக வியாதிப்பட்டிருந்த ஒரு மனிதனைக்‌ குணமாக்கி, மனுக்குலத்திற்கு 
“இன்னொரு சத்தியத்தை” வெளிப்படுத்துகிறார்‌. அது என்ன? - யோவான்‌ 5:1-9 


நெடுநாளாய்‌ வியாதிப்பட்டிருந்த மனிதன்‌, தேவதூதன்‌ ஒருவன்‌ ஒரு குளத்தின்‌ 
தண்ணீரைக்‌ கலக்கும்போது, தன்னால்‌ அந்தக்‌ குளத்தினுள்‌ முதலாவது, இறங்க 
முடியாதத்‌ தன்னுடைய இயலாமையை கர்த்தரிடம்‌ தெரிவித்தபோது, கர்த்தர்‌ 
அவனிடம்‌ என்ன சொன்னார்‌? தம்முடைய சீஷர்களில்‌ ஒருவனை அனுப்பி, 
குளத்தினுள்‌ முதலாவது இறங்க உதவுகிறேன்‌ என்று கூறினாரா? - இல்லை. 

ஆண்டவர்‌, ஒரு உலகப்பிரகாரமான மனிதராக இருந்தால்‌, அப்படி ஒரு 
ஆலோசனையைத்தான்‌ வழங்கியிருந்திருப்பார்‌. ஆனால்‌, அவர்‌ தெய்வத்தன்மை 
உடையவராக இருந்தபடியால்‌, தம்முடைய வார்த்தையினால்‌, அம்மனிதனையும்‌ 
குணமாக்கி, தேவ தூதனைவிடத்‌ தாம்‌ வல்லமையுள்ளவர்‌ என்பதை நிரூபித்தார்‌. 


இந்தச்‌ சம்பவத்தின்‌ மூலம்‌ கர்த்தர்‌ நமக்குக்‌ கற்றுக்‌ கொடுக்கும்‌ “சத்தியம்‌” என்ன? 
மனிதர்கள்‌, உதவிக்காக தேவதூதர்களையோ அல்லது பிற ஆவிகளையோ 
நோக்கிப்பார்க்காமல்‌, கர்த்தரிடமிருந்து மட்டுமே, உதவியை எதிர்பார்க்கவேண்டும்‌! 


3. அடுத்து, தம்முடைய “பன்னிரண்டு சீஷர்களைத்‌” தெரிந்தெடுக்கும்‌ பணியைக்‌ 
கர்த்தர்‌ நிறைவேற்றுகிறார்‌. எப்படி? 


எந்த அடிப்படையில்‌ இந்தத்‌ தெரிந்துகொள்ளுதல்‌ நடைபெற்றது? அனைத்து 
சீடர்களும்‌ பணக்காரர்களாகவோ, நன்கு கல்வி கற்றவர்களாகவோ, அல்லது 
சமூகத்தில்‌ உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்களாகவோ இருந்தார்களா? 

இல்லை. அவர்களில்‌ பலர்‌ சாராரணமான மீன்பிடிப்பவர்கள்‌. ஆகவே, 
ஐசுவரியத்தின்‌ அடிப்படையிலோ, அல்லது மனித வலிமையின்‌ 
அடிப்படையிலோ இந்தத்‌ தெரிந்துகொள்ளுதல்‌ நடைபெறவில்லை. 


நவீன காலத்து அரசியல்‌ தலைவர்கள்‌, தங்கள்‌ மந்திரிகளை இந்த அளவுகோல்‌ 
களைக்கொண்டே தேரிந்தெடுக்கின்றனர்‌. ஆனால்‌ கர்த்தரோ, தம்மைப்போலத்‌ 
தங்களை மாற்றிக்கொள்ளக்‌ கூடியவர்களையும்‌, அவ்வாறு மாற இணங்குகிறவர்‌ 
களையுமே - தமக்கு “சீடர்களாகத்‌”” தேரிந்தெடுத்தார்‌. 


தம்மைப்போல அவர்கள்‌ மாறுவது எப்படி என்பதைக்‌ குறித்துப்‌ பல காரியங்களையும்‌ 
கர்த்தர்‌, ஒரு மலையின்‌ மேல்‌ விரிவாக அவர்களுக்குக்‌ கற்றுக்கொடுத்தார்‌. 
இந்தப்‌ போதனைகள்‌ மத்தேயு 5-7 அதிகாரங்களில்‌ காணப்படுகின்றன. 
அவைகளின்‌ தொகுப்பு “மலைப்பிரசங்கம்‌” என்றழைக்கப்படுகிறது. மனுக்குலம்‌ 
தேவனுடைய சாயலாக மாறாவிட்டால்‌, கணக்கில்லா வருடங்கள்‌ வாழப்போகிற 
நித்தியஜீவனை அடையமுடியாது என்றார்‌. சீஷர்களுக்கு மட்டும்‌ அல்லாமல்‌, 
முழு மனக்குலத்திற்குமே, தேவசாயலில்‌ மாறவேண்டிய “சத்தியத்தை”, இந்த 
மலைப்பிரசங்கம்‌ மூலம்‌ கர்த்தர்‌ போதித்தார்‌. 


பக்கம்‌ |3 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 3 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “இரண்டாம்‌ ஆண்டு” ஊழியம்‌ 


பாடம்‌ - 2 


4. அடுத்ததாக, கர்த்தர்‌ கப்பர்நகூமில்‌ இருந்தபோது, நூற்றுக்கு அதிபதியின்‌ ஒரு 
வேலைக்காரனைக்‌ குணமாக்கினார்‌. எப்படி? - மீண்டும்‌ வார்த்தையின்‌ 
மூலம்தான்‌ - மத்தேயு 8:5-13 


நூற்றுக்கு அதிபதியுடன்‌ பேசிக்கொண்டிருக்கும்போது, அங்கு கூடியிருந்த 
மக்களுக்கும்‌, அதன்‌ மூலமாக மனுகுலத்திற்கும்‌, சில கடைசிகால 
இரகசியங்களை வெளிப்படுத்தினார்‌. - அவை என்ன? 


i, கடைசி காலத்தில்‌ திருமண விருந்து ஒன்று நடக்கும்‌ என்றும்‌ 
வெளிப்படுத்தல்‌ 19:6-9, அந்த விருந்தில்‌ புறஜாதிகளும்‌ கலந்து 


கொள்ளுவார்கள்‌ என்றும்‌ கூறினார்‌. 


ய்‌. அதே நேரத்தில்‌, யூதர்கள்‌ உட்பட, பலர்‌ இருளிலே தள்ளப்படுவார்கள்‌, 
என்றும்‌ கூறினார்‌. 


இந்த சம்பாஷணை மூலம்‌, மற்றுமொரு “முக்கியமான சத்தியத்தை” 
மனுக்குலத்திற்குப்‌ போதித்தார்‌. அது என்ன? 


- மனிதர்கள்‌ மரிக்கும்போது, “மறுபடியும்‌ பிறந்தவர்கள்‌” மாத்திரமே பரதீஸில்‌ 
பிரவேசிக்கமுடியும்‌. மற்றவர்கள்‌ அக்கினிக்‌ கடலைத்தான்‌ சென்றடைவார்கள்‌. 
ஆண்‌, பெண்‌, யூதர்கள்‌, புறஜாதிகள்‌ என்ற வேறுபாடின்றி இது நடைபெறும்‌ என்றார்‌. 


5. லூக்கா 7:11-15 - நாயின்‌ என்னும்‌ ஊருக்குச்‌ செல்லும்‌ வழியில்‌, கர்த்தர்‌ மரித்த 
ஒரு விதவையின்‌ மகனை உயிரோடு எழுப்பினார்‌. ஏன்‌? அவன்‌ தாய்‌ 
விதவையானபடியாலும்‌, அவன்தான்‌ குடும்பத்தின்‌ தேவைகளைச்‌ சந்திக்க 
வேண்டியவனாயிருந்தான்‌ என்பதற்காகவும்‌, கர்த்தர்‌ அந்த விதவையின்‌ மேல்‌ 
மனதுருக்கம்‌ நிறைந்தவராய்‌, மரித்த அவள்‌ மகனை, உயிருடன்‌ எழுப்பினார்‌. 


இந்தச்சம்பவம்‌ மூலம்‌, ஆண்டவர்‌ கற்றுத்‌ தந்த “அடுத்த சத்தியம்‌?” என்ன? - 
விதவைகளிடத்திலும்‌, அநாதைகளிடமும்‌ நாம்‌ “அன்பு” கூறவேண்டும்‌ என்பதே ஆகும்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 3 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “இரண்டாம்‌ ஆண்டூ” ஊழியம்‌ - பக்கம்‌ 


6. அடுத்தபடியாக, பரிசேயன்‌ ஒருவன்‌ வீட்டில்‌ நடைபெற்ற விருந்தில்‌ 


பங்குபெற்றார்‌. அங்கு நடந்தது என்ன? - லூக்கா 7:36-50 


அந்நாட்களில்‌, பாலஸ்தீனத்தில்‌, ரபீ ஒருவர்‌ எந்த வீட்டிற்குச்‌ சென்றாலும்‌, அவர்‌ 
கூறுவதைக்‌ கேட்பதற்கு, ஜனங்கள்‌ திரளாக வந்து கூடுவார்கள்‌. - ஏன்‌? 
அந்நாட்களில்‌ வேதாகமம்‌ அல்லது அச்சடிக்கும்‌ வசதிகள்‌ கிடையாது. 
வேதம்‌ கூறுவதை, ரபீக்களின்‌ வாய்மொழிப்போதனை வழியாகத்தான்‌ கேட்க 


முடிந்த ஒரு காலம்‌ அது. 


ரபீ இயேசு, ஒரு பரிசேயனின்‌ வீட்டிற்கு வருகிறாரென்று அறிந்த, ஒரு 
பாவியான ஸ்திரீயும்‌ அந்த வீட்டிற்கு வந்தாள்‌. 


பொதுவாக, ரபீகள்‌ பாவிகளை மிகுதியாகக்‌ கடிந்துகொள்ளுவார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தராகிய இயேசுவோ வித்தியாசமானவராக இருந்தார்‌. அவர்‌ பாவத்தைதான்‌ 
கடிந்துகொண்டாரேயொழிய, பாவிகளைக்‌ கடிந்துகொள்ளவில்லை. 


அந்தப்‌ பாவியான ஸ்திரீயும்‌ அதை அறிந்திருந்தபடியினால்‌, இயேசுவானவரை 
நேரில்‌ சந்தித்து, அவருக்கு ஒரு சிறு காணிக்கையைக்‌ கொடுக்க விரும்பினாள்‌. 


யூதப்பெண்கள்‌ தங்களுடைய வருமானத்தில்‌ ஒரு சிறு தொகையைச்‌ சேமித்து, 
தங்களுடைய திருமண நாளன்று பயன்படுத்துமபடி, ஒரு சிறு வாசனை திரவிய 
குப்பியை வாங்குவது வழக்கமாயிருந்தது. 


இந்தப்‌ பாவியான ஸ்திரீயும்‌ ஒரு வாசனை திரவிய குப்பியைத்‌ தன்‌ கழுத்தில்‌ 
தொங்கவிட்டிருந்தாள்‌. ஆனால்‌, கர்த்தரைப்‌ பார்த்தபொழுது, அவளுடைய 
திருமணநாள்‌ அவளுக்கு முக்கியமானதாகத்‌ தெரியவில்லை. தான்‌ இயேசுவைச்‌ 
சந்தித்த அந்த நாளே தன்னுடைய வாழ்க்கையின்‌ மிக முக்கியமான நாள்‌ என்று 
கருதினாள்‌. 


ஆகவே, அந்த வாசனைத்‌ திரவியத்தை இயேசுவானவரின்‌ மேல்‌ ஊற்றிவிடத்‌ 
தீர்மானித்தாள்‌. அதுவே, அவருக்கு ஒரு இனிய காணிக்கையாக இருக்கும்‌ 
என்று நினைத்தாள்‌. இயேசு அமர்ந்திருந்த இடத்திற்கு மெதுவாகச்‌ சென்று, 
அந்த வாசனை திரவிய குப்பியை உடைத்தாள்‌. 


4 


பக்கம்‌ |5 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 3 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “இரண்டாம்‌ ஆண்டு” ஊழியம்‌ 


ஆனால்‌, தான்‌ ஒரு பாவியாக இருந்தபடியால்‌, வாசனைத்‌ தைலத்தை 
ஆண்டவரின்‌ தலையில்‌ ஊற்ற, தான்‌ தகுதியானவள்‌ அல்ல என்பதை 
உணர்ந்தாள்‌. எனவே, கர்த்தருடைய பாதத்தில்‌ அதை ஊற்றினாள்‌. 
அப்படிச்‌ செய்யும்போது, கர்த்தருடைய பாதத்தைத்‌ தொட்டு விட்டாள்‌. 
எனவே, மிகவும்‌ உணர்ச்சிவசப்பட்டாள்‌. 


தான்‌ ஒரு பெரிய பாவியாக இருந்தபோதிலும்‌, தனக்குக்கூட கர்த்தருடைய 
பாதத்தைத்‌ தொட முடிந்ததே என்று மகிழ்ச்சி அடைந்தாள்‌. அவள்‌ 
கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை அவளால்‌ அடக்கமுடியவில்லை. அவைகள்‌ 


கர்த்தருடைய பாதத்தில்‌ விழுந்தன. 


என்ன செய்வதென்றறியாமல்‌ அவள்‌ ஒரு தர்மசங்கடமான நிலைக்குள்ளானாள்‌. 
கர்த்தருடைய பாதத்தில்‌ வீழ்ந்த கண்ணீர்‌ துளிகளைத்‌ துடைப்பதற்குத்‌ 
தன்னுடைய வஸ்திரம்‌ தகுதியானதல்ல என்று உணர்ந்தாள்‌. எனவே, தன்‌ 
தலைமுடியை அவிழ்த்து, அதினால்‌ கர்த்தருடைய பாதத்தைத்‌ துடைத்தாள்‌. 
துடைக்கும்போது, அவருடைய பாதங்களை முத்தம்‌ செய்து கொண்டேயுமிருந்தாள்‌. 


பொதுவாக அந்நாட்களில்‌, பெண்கள்‌ பொது இடங்களில்‌, தங்கள்‌ தலைமுடியை 
அவிழ்த்து கீழே புரளவிடமாட்டார்கள்‌. ஆண்களுக்கு முன்பாகத்‌ தலைமுடியை 
விரித்துப்போடுவதை அவமானமாக எண்ணுவார்கள்‌. ஆனால்‌ இந்த ஸ்திரீயோ, 
அதைத்‌ தனக்கு ஒரு நிந்தையாகவே எண்ணவில்லை. 


கர்த்தர்‌ அமைதியாக அவள்‌ செய்ததையெல்லாம்‌ கவனித்துக்கொண்டேயிருந்தார்‌. 
மிகுதியான தன்‌ அன்பை வெளிப்படுத்துவதை பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
அவர்‌ மேல்‌ அவளுக்கிருந்த விசுவாசத்தினாலே, தன்னுடைய அன்பை 
வெளிப்படுத்த, அவள்‌ செய்த செய்கைகளை, அனைவரின்‌ முன்னாலும்‌, கர்த்தர்‌ 
பிரியத்துடன்‌ பார்த்துக்கொண்டிருந்தார்‌. உடனடியாக கர்த்தர்‌ சொன்னது 


என்னவென்றால்‌ - “ஸ்திரீயே, உன்‌ பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டன” 
இந்த நிகழ்ச்சியின்‌ மூலம்‌ கர்த்தர்‌ நமக்குப்‌ “போதிப்பது” என்ன? 


நம்‌ பாவங்கள்‌ மன்னிக்கப்பட எளிதான வழி - “கர்த்தரிடம்‌ அன்புகூர்ந்து”, 
நம்முடைய செயல்களின்‌ மூலம்‌ அவரைக்‌ “கனப்படுத்துவதேயாகும்‌”. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 3 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “இரண்டாம்‌ ஆண்டூ” ஊழியம்‌ - பக்கம்‌ 6 


பாடம்‌-3 


1. லூக்கா 8:22-25 - கலிலேயாக்‌ கடல்‌ இருபது கி.மீ நீளமும்‌, பன்னிரண்டு கி.மீ 
அகலமும்‌ கொண்டது. 


கலிலேயா கடலின்‌ வட புறத்தில்‌, எர்மோன்‌ மலையிலிருந்து யோர்தான்‌ நதியின்‌ 
கிளைகள்‌ உற்பத்தியாகி, கலிலேயா கடலில்‌ சென்றடைந்தன. கலிலேயாக்‌ 
கடலை நிரப்பின பின்பு, அது யோர்தான்‌ நதியாக சவக்கடல்‌ வரை தென்‌ 
திசையில்‌ பாய்ந்தது. 


இந்தக்‌ கடல்‌, மற்ற எந்த கடலுடனோ, சமுத்திரத்திீனேோ இணைந்திருக்க 
வில்லை. எனவே, இந்தக்‌ கடலின்‌ நீர்‌, நல்ல நீராக இருந்தது. அது, 
உப்பாக இல்லாமல்‌ சுவையாக இருந்தது. 


சரியானபடி, இதைக்‌ கலிலேயாக்‌ கடல்‌ என்றழைக்காமல்‌, கலிலேயா ஏரி 
என்றே அழைக்கவேண்டும்‌ என்று, வேத பண்டிதர்கள்‌ சொல்லுகின்றனர்‌. 


இந்த ஏரி, பிரதான கடல்‌ மட்டத்திலிருந்து, இருநூறு மீட்டர்‌ கீழ்‌ 
இருப்பதினாலும்‌, எல்லாப்பக்கங்களிலும்‌ மலைகளால்‌ சூழப்பட்டிருப்பதினாலும்‌, 
எந்தவித எச்சரிக்கையுமின்றி திடீர்‌ திடீரென்று புயல்‌ காற்றுகள்‌ உருவாகும்‌. 


இயேசுவானவரும்‌, அவர்‌ சீடர்களும்‌ கதரேனுக்குச்‌ சென்றபோது, அப்படி ஒரு 
புயல்‌ உருவானது. 


கர்த்தர்‌ அதை எப்படி அமைதிப்படுத்தினார்‌? 
மீண்டும்‌, தம்முடைய வார்த்தையினால்தான்‌. அதின்‌ மூலம்‌, இயற்கையின்‌ 
மேலும்‌ தமக்கு அதிகாரம்‌ உண்டு என்று வெளிப்படுத்தினார்‌. ஏனென்றால்‌ 


இயற்கையைப்‌ படைத்தவரே அவர்தான்‌. 


இந்தச்‌ சம்பவத்தின்‌ மூலம்‌, இயற்கையின்‌ மேலும்‌ தனக்கு அதிகாரம்‌ உண்டு 
என்று கர்த்தர்‌ மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தினார்‌. 


பக்கம்‌ |7 பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 3 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “இரண்டாம்‌ ஆண்டு?” ஊழியம்‌ 


2. கலிலேயாக்‌ கடலைக்‌ கடந்து, கரைக்கு வந்தபோது, யார்‌ அவருக்கு எதிராக 
வந்தார்கள்‌? 


மத்தேயு 8:28-34 - அசுத்த ஆவி பிடித்திருந்த இரு மனிதர்கள்‌. 
அவர்கள்‌ இயேசுவானவரிடம்‌ என்ன கூறினார்கள்‌? - வசனம்‌ 29 


- தங்கள்‌ வேளை வருமுன்னே, தங்களைத்‌ துன்புறுத்த வேண்டாம்‌ என்று 
அவரை வேண்டிக்கொண்டார்கள்‌. 


அவர்கள்‌ சொன்ன அந்த வார்த்தையின்‌ அர்த்தம்‌ என்ன? 

- சாத்தானையும்‌, அவனுடன்‌ சேர்ந்த அசுத்த ஆவிகளையும்‌ அக்கினிக்கடலில்‌ 
தள்ள, ஒரு வேளையைக்‌ கர்த்தர்‌ முன்‌ குறித்திருந்தார்‌. - வெளி 20:10. 

அந்த இருவரிடமிருந்த அசுத்த ஆவிகள்‌, கர்த்தர்‌ முன்னதாகவே, அப்பொழுதே 
தங்களை அக்கினிக்கடலில்‌ தள்ளி விடுவாரோ என்று பயந்தனர்‌. 


அதனால்‌, அங்கே மேய்ந்துகொண்டிருந்த பன்றி கூட்டத்தினுள்‌ தங்களை 
அனுப்பும்படி வேண்டிக்கொண்டன. 


பன்றிகூட்டத்தினுள்‌ போகும்படி ஆண்டவர்‌ அனுமதித்தவுடன்‌, நிகழ்ந்தது என்ன? 


வசனம்‌ 32 - அவைகள்‌ மூர்க்கத்தனமாக, கடலுக்கு நேராக ஓடினபடியால்‌, 
கடலுக்குள்‌ பாய்ந்து மாண்டன. அவைகளால்‌ நீந்தித்‌ தப்பமுடியவில்லை. 


பிசாசுகளின்‌ பிடியிலிருந்து, தம்முடைய அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி, அந்த 
மனிதரை விடுதலையாக்கி, அசுத்த ஆவிகளின்‌ மேலும்‌, தமக்கு அதிகாரம்‌ 
உண்டு என்று இயேசுவானவர்‌ வெளிப்படுத்தினார்‌. 


ஆனால்‌, அந்த நிகழ்வின்‌ விளைவு என்ன? அந்த இடத்தின்‌ மக்கள்‌, தங்கள்‌ 
பன்றிகளின்‌ இழப்பைக்‌ குறித்து மாத்திரமே கவலைப்பட்டு, அவரைத்‌ 
தங்களுடைய எல்லைகளிடமிருந்து புறப்பட்டுச்‌ செல்லுமாறு கூறினர்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 3 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “இரண்டாம்‌ ஆண்டூ” ஊழியம்‌ - பக்கம்‌ |g 


3. கர்த்தர்‌ அநேக நல்ல காரியங்களை மக்களுக்குச்‌ செய்த போதிலும்‌, 
அவருடைய “ஊழியத்தின்‌ இரண்டாம்‌ ஆண்டில்‌”, அவருடைய ஊழியத்திற்கு 
எதிர்ப்பே அதிகமானது. 


4, எனவே, கர்த்தருடைய வாழ்க்கை, ஒரு ரோஜா மெத்தையாக இல்லாமல்‌, 
சென்ற இடங்களில்‌ எல்லாம்‌ எதிர்ப்பையும்‌, அவமானத்தையும்‌ சந்ததிக்க 
வேண்டியதான ஒன்றாகவே இருந்தது. 


இவ்வளவு வேதனைகள்‌ வழியாகக்‌ கடந்து செல்லுவது அவருக்குத்‌ 
தேவைதானா? 


இந்த உலகத்திற்கு வருவதற்கு மூன்பாக அவர்‌ எப்படி இருந்தவர்‌? 
நீதிமொழிகள்‌ 8:23-30 - தேவனின்‌ செல்லப்பிள்ளையாக இருந்து, அவர்‌ 
சமூகத்தில்‌ மகிழ்ச்சியாயிருந்தவர்‌. 


அப்படிப்பட்ட ஒருவர்‌, தீமையான எண்ணங்கள்‌ நிறைந்த மனிதர்களால்‌, இந்த 
உலகில்‌ துன்புறுத்தப்படுவது அவசியமா? இதன்‌ மூலமாக அவர்‌ அடைந்த 
பயன்‌ என்ன? அவர்‌ ஏன்‌ அப்படி பல நிந்தைகளையும்‌, பாடுகளையும்‌ ஏற்றுக்‌ 
கொண்டார்‌? 


மனுக்குலம்‌ “நன்மை” அடையவும்‌, “நித்திய ஜீவனைப்‌” பெற்றுக்கொள்ள ஒரு 
சந்தர்ப்பத்தைக்‌ கொடுப்பதற்காகவும்‌ அல்லவா? 


இந்தக்‌ காரியங்களைச்‌ சிந்திக்கும்‌ எந்தக்‌ கிறிஸ்தவனும்‌, தனக்குள்ளேயே 
இவைகளை வைத்துக்கொண்டிராமல்‌, கர்த்தரை முடிவின்றி துதித்துக்கொண்டும்‌, 
எப்பொழுதும்‌ அவருக்கு நன்றி கூறிக்கொண்டுமே இருப்பான்‌ - எபிரேயர்‌ 12:2,3 


இதோடு, நாம்‌ கர்த்தருடைய “இரண்டாம்‌ ஆண்டு ஊழியத்தின்‌” இறுதிக்கு 
வருகிறோம்‌. யூத மதத்‌ தலைவர்களின்‌ எதிர்ப்பையும்‌, மக்களிடமிருந்து 
அவமானத்தையும்‌, நிந்தையையும்‌ சந்தித்தாலும்‌, கர்த்தர்‌ மக்கள்‌ மேல்‌ தம்‌ 
“அன்பைக்‌” காண்பித்து, தொடர்ந்து “நன்மை செய்கிறவராகவே” இருந்தார்‌. 


பக்கம்‌ 11 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 4 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “மூன்றாம்‌ ஆண்டு?” ஊழியம்‌ 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 6 - பகுதி 4 
மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான்‌ 
கர்த்தராகிய இயேசுவானவரின்‌ “மூன்றாம்‌ ஆண்டு” ஊழியம்‌ 


பாடம்‌- 1 


1. மத்தேயு 14:3-12. ஏரோதுவினால்‌, யோவான்‌ ஸ்நானகன்‌ கொலை செய்யப்பட்டான்‌ 
என்ற செய்தி கர்த்தருக்கு வந்தது. தம்முடைய ஊழியப்பாதையில்‌, அது ஒரு 
முக்கியமான நிகழ்வானபடியால்‌, தமக்கு முன்னோடியான யோவானின்‌ மரணத்திற்குப்‌ 
பின்பு, தம்முடைய ஊழியத்தை எப்படித்‌ தொடருவது என்பதைக்‌ கர்த்தரிடமிருந்து 
அறிந்துகொள்ள, தனித்து ஜெபம்‌ பண்னும்படி ஒரு வனாந்திரத்திற்குச்‌ சென்றார்‌. 


2. ஆனால்‌ நிகழ்ந்தது என்ன? 
நூற்றுக்கணக்கான மக்கள்‌ கூட்டம்‌, தங்கள்‌ வியாதிகளிலிருந்து சுகம்‌ பெற 


அவரிடம்‌ வந்தது. 


3. கர்த்தர்‌ எரிச்சலடைந்து, “என்னைத்‌ தொந்தரவு செய்யாதீர்கள்‌. நான்‌ 
தனிமையில்‌ இருக்க விரும்புகிறேன்‌,” என்று கூறினாரா? - இல்லை! 
- மத்தேயு 14:13-21. மாறாக, அவர்கள்‌ மேல்‌ “மனதுருக்கம்‌” கொண்டு, 
அவர்களைச்‌ சுகப்படுத்தினார்‌. 


அது மட்டுமல்லாமல்‌, ஆண்கள்‌ மட்டுமே ஜயாயிரத்திற்கும்‌ அதிகமாகக்‌ 
கூடியிருந்த அந்த மக்கள்‌ கூட்டத்திற்கு அப்பத்தையும்‌, மீனையும்‌ உணவாகக்‌ 
கொடுத்து, அவர்களைத்‌ திருப்தியாகப்‌ போஷித்தார்‌. 


இந்தச்‌ சம்பவத்தின்‌ மூலம்‌, கர்த்தர்‌ மனுக்குலத்திற்குக்‌ கற்றுக்கொடுத்த “அடுத்த 
சத்தியம” என்ன? எந்த நேரமானாலும்‌, உதவி கேட்டு நம்மிடம்‌ 
வருபவர்களைத்‌ தள்ளிவிடாமல்‌, நம்மால்‌ இயன்ற உதவியைச்‌ செய்யவேண்டும்‌. 


4. ஜனக்கூட்டத்தை அனுப்பிவிட்ட பின்பு, தம்‌ முன்னோடியான யோவான்‌ ஸ்நானகனின்‌ 
மரணத்திற்குப்‌ பின்பு, தம்முடைய ஊழியத்தைச்‌ செய்வதற்குரிய முறையைத்‌ 
தெரிந்துகொள்ள, தேவனிடம்‌ ஜெபிப்பதற்காக ஒரு மலையின்‌ மேல்‌ ஏறிச்‌ சென்றார்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 4 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “மூன்றாம்‌ ஆண்டு” ஊழியம்‌ - பக்கம்‌ 2 


5. அந்த நேரத்தில்‌, இயேசுவானவரின்‌ சீடர்கள்‌ ஒரு படகில்‌, கப்பர்நகூமுக்குத்‌ 
திரும்பி கொண்டிருந்தனர்‌. அவர்கள்‌ படகுக்கு என்ன நேர்ந்தது? 


6. அது ஒரு எதிர்காற்றில்‌, சிக்கி மூழ்கும்‌ தருவாயில்‌ இருந்தது. ஆபத்தில்‌ இருந்த 
தம்‌ சீடர்களைப்‌ பார்த்த கர்த்தர்‌, உடனடியாகப்‌ படகருகில்‌ சென்று, அற்புதமான 
வகையில்‌ அவர்களைக்‌ காப்பற்றினார்‌. இது எந்த நேரத்தில்‌ நிகழ்ந்தது? 

- மத்தேயு 14:25. - இரவின்‌ நான்காம்‌ மணி வேளையில்‌, 


யூதர்கள்‌ இரவு நேரத்தை நான்கு வேளைகளாகப்‌ பிரித்திருந்தனர்‌. எப்படி? 
முதல்‌ வேளை - மாலை 6 மணிமுதல்‌ இரவு 9 மணி வரை 

இரண்டாம்‌ வேளை - இரவு 9 மணிமுதல்‌ நடு இரவு 12 மணி வரை 
மூன்றாம்‌ வேளை - நடு இரவு 12 மணிமுதல்‌ விடியற்காலை 3 மணி வரை 
நான்காம்‌ வேளை - விடியற்காலை 3 மணி முதல்‌ காலை 6 மணி வரை 


எனவே, அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்‌, ஆண்டவர்‌ தம்‌ சீடர்களைக்‌ 
காப்பாற்றியிருந்தார்‌. 


மேற்கண்ட சம்பவத்தின்‌ மூலம்‌ கர்த்தர்‌ மனுக்குலத்திற்குக்‌ கற்றுத்தரும்‌ “சத்தியம்‌” 
என்ன? நாம்‌ கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறிய பின்பு, நாம்‌ எப்பொழு 
தெல்லாம்‌ துன்பத்தில்‌ இருக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம்‌, காலத்தைப்‌ 
பார்க்காமல்‌, நம்‌ அருகே வந்து “நம்மைக்‌ காப்பாற்றுகிறவர்‌” தான்‌ கர்த்தர்‌. 


7. பின்னர்‌, தீரு, சீதோன்‌ கடலோரப்பகுதிகளுக்குச்‌ சென்றபோது, அங்கே கர்த்தர்‌ 
என்ன செய்தார்‌? 


மத்தேயு 15:21-28. ஒரு கானானிய ஸ்திரீயின்‌ மகளை, அசுத்த ஆவிகளின்‌ 
பிடியிலிருந்து, அவள்‌ புறஜாதியாளாயிருந்த போதிலும்‌ விடுவித்தார்‌. 

ஏன்‌? - ஏனென்றால்‌, அந்தத்‌ தாய்‌, கர்த்தர்‌ மேலுள்ள தன்னுடைய 
“முழு விசுவாசத்தையும்‌”, தன்னுடைய வார்த்தைகளின்‌ மூலம்‌ வெளிப்படுத்தினாள்‌. 


கர்த்தர்‌, மனுக்குலத்திற்கு அடுத்தபடியாகக்‌ கற்றுக்கொடுத்த “சத்தியம்‌” 
என்னவென்றால்‌, கர்த்தரிடம்‌ “முழு விசுவாசம்‌” வைக்கும்‌ எவரும்‌, 
- புறஜாதியாயிருந்தாலும்‌, பிசாசின்‌ பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள்‌. 


பக்கம்‌ 13 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 4 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “மூன்றாம்‌ ஆண்டு?” ஊழியம்‌ 


8. 


10. 


பாடம்‌ - 2 


அடுத்தபடியாக, கர்த்தர்‌ எங்கு சென்றார்‌? 


மாற்கு 7:31 - யோர்தான்‌ நதிக்குக்‌ கிழக்காக இருந்த தெக்கப்போலி என்ற 
இடத்திற்குச்‌ சென்றார்‌. தெக்கப்போலி என்றால்‌ பத்து நகரங்கள்‌ என்று அர்த்தம்‌. 
யூதர்களை விட புறஜாதிகள்‌ அங்கு கூடுதலாக இருந்தபடியால்‌, தேவனுடைய 
ராஜ்யத்தைப்பற்றி அவர்களுக்குக்‌ கற்றுக்கொடுத்துக்கொண்டு, மூன்று நாட்கள்‌ 
அங்கே செலவழித்தார்‌. 

மூன்று நாட்களுக்குப்‌ பின்பு, அவர்கள்‌ மேல்‌ பரிதாபப்பட்டு, அவர்களைப்‌ 
போஷித்தார்‌. அங்கே கூடி இருந்த கூட்டத்தில்‌ ஆண்கள்‌ மாத்திரமே 
ஏறக்குறைய நான்காயிரம்‌ பேர்‌ இருந்தார்கள்‌. ஏழு அப்பங்களையும்‌, சில சிறு 
மீன்களையும்‌ கொண்டு, அவர்கள்‌ அனைவரையும்‌ போஷித்தார்‌. 


இதன்‌ மூலமாகக்‌ கர்த்தர்‌ தெரிவித்தது என்னவென்றால்‌, அவர்‌ எப்பொழுதுமே 
பசியாயிருப்பவர்கள்‌ மேல்‌ “மனதுருக்கம்‌” கொண்டு, அவர்களைப்‌ பசியாக 


இருக்கவிடாமல்‌, “திருப்தியாகப்‌ போஷிப்பவர்‌”” என்பதே. 


. அடுத்தபடியாக, கர்த்தர்‌ ஒரு பார்வையற்ற மனிதனுக்கு, இரண்டு நிலைகளில்‌ 


பார்வையளித்தார்‌. மாற்கு 8:22-6. இதன்‌ மூலமாக அவர்‌ “போதிப்பது” 
என்னவென்றால்‌, ஒரு முறை ஜெபிப்பதின்‌ மூலம்‌ ஒருவன்‌ முழு சுகத்தையும்‌ 
பெற்றுக்கொள்ளாவிடினும்‌, “தொடர்ந்து ஜெபிப்பதின்‌” மூலம்‌, பரிபூரண 
சுகத்தைப்‌ பெற்றுக்கொள்ள முடியும்‌. 


லூக்கா 9:28-36 - பின்பு இயேசுவானவர்‌, பேதுரு, யோவான்‌, யாக்கோபு 
ஆகிய மூவரையும்‌ தம்முடன்‌ அழைத்துக்கொண்டு ஜெபிப்பதற்காக ஒரு 
மலையின்‌ மேல்‌ ஏறிச்‌ சென்றார்‌. எதற்காக ஜெபிக்கச்‌ சென்றார்‌? வசனம்‌ 31 
- சிலுவைக்குத்‌ தாம்‌ செல்லவேண்டிய நேரம்‌ வந்து விட்டதா என்று அறிந்து 
கொள்ளுவதற்காக. 


ஜெபித்துக்கொண்டிருக்கும்‌ வேளையில்‌, அவருடைய முகம்‌ மறுரூபமடைந்து, 
மகிமையால்‌ நிறைந்தது. அவருடைய வஸ்திரம்‌ வெண்மை நிறமாயிற்று. 
மோசேயும்‌, எலியாவும்‌, மகிமையோடு அங்கு தோன்றி, அவருடைய 
மரணத்தைக்‌ குறித்து அவருடன்‌ பேசிக்கொண்டிருந்தனர்‌ 


11. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 4 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “மூன்றாம்‌ ஆண்டு” ஊழியம்‌ - பக்கம்‌ 


அந்த நேரத்தில்‌, சீஷர்கள்‌ கேட்ட, தேவனிடத்தில்‌ இருந்து வந்த சத்தம்‌ என்ன? 
வசனம்‌ 35 - “இவர்‌ “என்னுடைய நேசகுமாரன்‌” இவருக்குச்‌ செவி கொடுங்கள்‌.” 


கர்த்தர்‌ ஏன்‌, மகிமையில்‌ தம்மை, மோசேயுடனும்‌, எலியாவுடனும்‌, சீடர்களுக்குக்‌ 
காண்பித்தார்‌? 


மோசேயும்‌, எலியாவும்‌, நீண்ட காலத்திற்கு முன்பே மரித்திருந்த போதிலும்‌, 
கர்த்தர்‌ முன்பாக எவ்வாறு மகிமையுடன்‌ தோன்றினார்களோ, அதே வகையில்‌, 
தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளையும்‌, தன்‌ மரணத்திற்குப்‌ பின்‌, ஆண்டவர்‌ 
முன்‌, மகிமையுடன்‌ “மறுரூபமடைந்த சரீரத்துடன்‌ தோன்றுவார்கள்‌”, என்பதை 
அந்த சீடர்களுக்கு வெளிப்படுத்தவே, கர்த்தர்‌ இதைச்‌ செய்தார்‌. 


இந்தச்‌ சம்பவத்தின்‌ மூலம்‌, தேவனுடைய ராஜ்யத்தில்‌, “மரணத்தின்‌ பின்பு 
உள்ள வாழ்க்கையின்‌” இரகசியத்தை, மனுக்குலத்திற்கு இயேசுவானவர்‌ 
வெளிப்படுத்தினார்‌. 


மனுரூப மலையிலிருந்து, கர்த்தர்‌ எருசலேமுக்குப்‌ போகும்‌ வழியில்‌, ஒரு ஸ்திரீ 
அவரைத்‌ தன்‌ வீட்டில்‌ ஏற்றுக்கொண்டாள்‌. அவள்‌ யார்‌? 
லூக்கா 10:38-42. பெத்தானியாவில்‌ உள்ள லாசருவின்‌ சகோதரியான மார்த்தாள்‌. 


12. இதோடு, கர்த்தருடைய “மூன்றாவது ஆண்டின்‌ ஊழியத்தின்‌” இறுதி 


கட்டத்திற்கு வருகிறோம்‌. அந்நேரத்தில்‌, அங்கு நிகழ்ந்தது என்ன? 

யோவான்‌ 7:30-32, 8:59, 10:20 - யூத மதத்‌ தலைவர்கள்‌, கர்த்தரை ஒழித்து 
விட விரும்பினார்கள்‌. ஜனங்களும்‌, அவரைப்‌ புத்தி சுவாதீனம்‌ இல்லாதவர்‌ 
என்று கூறி, அவமதித்தனர்‌. 


மூன்று ஆண்டுகளில்‌, வியாதியாயிருந்த பல யூதர்களைக்‌ கர்த்தர்‌ சுகப்படுத்தி 
இருந்தார்‌. அநேகரை அசுத்த ஆவிகளின்‌ பிடியிலிருந்து விடுவித்து, அவர்கள்‌ 
மத்தியில்‌ பல அற்புதங்களைச்‌ செய்திருந்தார்‌. ஆனால்‌, இயேசுவுக்கு 
அவர்கள்‌ கொடுத்த பட்டம்‌ என்ன? - “பைத்தியக்காரன்‌”! 

- அதோடு நிறுத்தினார்களா? இல்லை. வேறு என்ன செய்தார்கள்‌? 
யோவான்‌ 10:31 மீண்டும்‌ அவரைக்‌ கல்லெறிந்து கொல்ல முயற்சித்தார்கள்‌. 


கர்த்தர்‌ அந்த நன்றிகெட்ட மக்களைப்‌ பழி வாங்கினாரா? - இல்லை. 
நீதிபரராயிருந்த  தேவனுக்குத்‌ தன்னை முற்றிலுமாய்‌ அர்ப்பணித்தார்‌. 
எவரையும்‌ அவர்‌ வெறுக்கவில்லை. 1 பேதுரு 2:22,23. இதோடு, நாம்‌ 


ஆண்டவரின்‌ “மூன்றாம்‌ ஆண்டு ஊழியத்தின்‌” இறுதிக்கு வருகிறோம்‌. 


4 


பக்கம்‌ 11 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 5 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “கடைசி ஆண்டு” ஊழியம்‌ 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 6 - பகுதி 5 
மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான்‌ 
இந்த பூமியில்‌, கர்த்தராகிய இயேசுவின்‌ “கடைசி ஆண்டு” ஊழியம்‌ 


பாடம்‌- 1 


1. யோவான்‌ 11:43,44 - இயேசுவானவர்‌, லாசருவை உயிருடன்‌ எழுப்பினபோது 
நடந்தது என்ன? - யோவான்‌ 11:45. 
பல யூதர்கள்‌, கர்த்தராகிய இயேசுவைப்‌ பின்பற்றுகிறவர்களானார்கள்‌. 


ஆனால்‌, யூதர்களின்‌ மத்தியில்‌, இயேசுவானவர்‌ யூத மதத்‌ தலைவர்களாகிய 
தங்களைவிடப்‌ பிரபலமாவதை அறிந்த அவர்களின்‌, பிரதான ஆசாரியன்‌ 
அவரை என்ன சொன்னான்‌? 


யூத குலத்தின்‌ நன்மைக்காக, இயேசுவானவரைக்‌ கொலை செய்வதே 
நலமாயிருக்கும்‌ என்று அவன்‌ சொன்னான்‌. ஏன்‌? அவர்களுடைய எண்ணப்படி, 
இயேசு கொல்லப்படாவிட்டால்‌, யூத மக்களில்‌ ஒரு பிரிவினர்‌, அவரைப்‌ 
பின்பற்றுகிறவர்களாக மாறுவார்கள்‌. அப்பொழுது யூத சமுதாயம்‌ பிளவழைந்து, 
ஒருவருக்கொருவர்‌ சண்டை போட்டுக்கொண்டு அநேகர்‌ இறந்துபோவார்கள்‌. 


எனவே, அப்படிப்பட்ட போராட்டங்களைத்‌ தவிர்க்க, ரோம அரசு தலையிட்டு, 
யூத மார்க்கத்தை அழித்து, கிளர்ச்சியைக்‌ கட்டுப்படுத்துவார்கள்‌. அப்பொழுது, 
அவர்கள்‌ யூதர்களின்‌ தலைவர்களாக இருக்கமுடியாமல்‌, தங்கள்‌ பதவிகளை 
இழப்பார்கள்‌. அப்படி அவர்கள்‌ தங்கள்‌ பதவிகளை இழப்பதை விட, இயேசு 
ஒருவரை மாத்திரம்‌ கொல்லுவது நலமாயிருக்கும்‌, என்பதாலேயே அவன்‌ 
அப்படிச்‌ சொன்னான்‌. 


பிரதான ஆசாரியன்‌ தன்னைக்‌ கொல்லப்‌ போட்டிருந்தத்‌ திட்டத்தை நன்கு 
அறிந்திருந்தபோதிலும்‌, இயேசுவானவர்‌, சிலுவையில்‌ அறையப்பட்ட முந்தின 
ஞாயிறு அன்று எருசலேமுக்குள்‌ தைரியமாய்‌ பிரவேசித்தார்‌. 


இந்த பூமியில்‌, கர்த்தருடைய வாழ்க்கையில்‌ கடைசி வாரம்‌, பல நிகழ்வுகளை 
உள்ளடக்கியதால்‌, ஒவ்வொருநாளும்‌ நடந்தவற்றை நாம்‌ விரிவாகப்‌ பார்ப்போம்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 5 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “கடைசி ஆண்டூ” ஊழியம்‌ - பக்கம்‌ 2 


2. சிலுவையில்‌ அறையப்பட்ட முந்தின ஞாயிறில்‌ நடந்தவைகள்‌: 
- (குருத்தோலை ஞாயிறு) நிகழ்ச்சிகள்‌: 


அந்த வருட பஸ்கா பண்டிகையைக்‌ கொண்டாட எருசலேம்‌ நகரம்‌ தயாராகிக்‌ 
கொண்டிருந்தது. அந்தப்‌ பண்டிகையைக்‌ கொண்டாட அனைத்து மக்களும்‌ 
மிகவும்‌ ஆவலாக இருந்தார்கள்‌. 


அந்த நாட்களில்‌ எருசலேமில்‌ இருக்கும்‌ யூதர்கள்‌ மாத்திரம்‌ அல்லாமல்‌, 
உலகெங்கும்‌ உள்ள பூதர்களில்‌ அநேகரும்‌ எருசலேமில்‌ கூடுவார்கள்‌. 


கர்த்தர்‌ நகரத்திற்குள்‌ எப்படிப்‌ பிரவேசித்தார்‌? லூக்கா 19:28-36. 
கழுதைக்குட்டி ஒன்றின்‌ மேல்‌ ஏறிச்‌ சென்றார்‌. ஏன்‌ குதிரை மேல்‌ இல்லை? 
கழுதைக்‌ குட்டி மட்டுமே “சமாதான” விலங்காக கருதப்பட்டதேயன்றி குதிரை 
அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசனமாகக்‌ குறிப்பிட்டபடி, தாம்‌ “சமாதானப்‌ பிரபு” 
என்று மக்களுக்கு அறிவிக்கவே கர்த்தர்‌ அப்படிச்‌ செய்தார்‌. ஏசாயா 9:6 


ரோம ஆளுகையிலிருந்து தங்களை விடுவிக்கும்படி, 'இப்போது எங்களைக்‌ 
காப்பாற்றும்‌' என்று அர்த்தம்‌ கொள்ளும்‌ “ஓசன்னா” என்ற வார்த்தையை உரத்த 
குரலில்‌ கூறியபடி, எருசலேம்‌ மக்கள்‌, கர்த்தருக்கு உற்சாகமான 
வரவேற்பளித்தனர்‌. 


அன்று மாலை, கர்த்தர்‌ பெத்தானியாவுக்குத்‌ திரும்பினார்‌. ஏன்‌? சிலுவை 
மரணமல்லாமல்‌, பிரதான ஆசாரியர்‌, பரிசேயர்‌, சதுசேயர்‌ ஆகியோரின்‌ 
ஆதரவாளர்கள்‌ அவரைக்கொன்று போடாமலிருக்கவே அங்கு சென்றார்‌. 


3. ஆண்டவரின்‌ சிலுவை மரணத்திற்கு முந்தின திங்கள்‌ அன்று நடந்த சம்பவங்கள்‌ 
- (பரிசுத்தத்‌ திங்கட்கிழமை): 


திங்கள்‌ காலையில்‌, பெத்தானியாவிலிருந்து கர்த்தர்‌ எங்கு சென்றார்‌? 
- மாற்கு 11:12-15. மீண்டும்‌ எருசலேம்‌ சென்றார்‌. 


அங்கு நிகழ்ந்தது என்ன? கர்த்தர்‌ பசியாயிருந்தார்‌. வழியில்‌ ஒரு அத்திமரம்‌ 
இருந்தது. அதில்‌ இலைகள்‌ அதிகமாயிருந்தன. ஆகவே, ஆண்டவர்‌ 
அம்மரத்தின்‌ அத்திப்பழங்கள்‌ சிலவற்றை உண்ண விரும்பினார்‌. ஆனால்‌ 
அத்திமரத்தின்‌ அருகே வந்தபோது, அதில்‌ கனிகள்‌ ஒன்றுமில்லை. எனவே, 
அம்மரத்தைக்‌ கர்த்தர்‌ சபித்தார்‌. 


பக்கம்‌ |3 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 5 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “கடைசி ஆண்டு” ஊழியம்‌ 


இந்தச்‌ சம்பவத்தைப்‌ புரிந்துகொள்ள, பாலஸ்தீனத்தில்‌ உள்ள அத்தி மரங்களைக்‌ 


குறித்த சில அடிப்படையான விவரங்களை நாம்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்‌. 


அத்திமரங்கள்‌ வருடத்தில்‌ இரண்டு முறை கனி கொடுக்கும்‌. ஒரு கனி 
கொடுக்கும்‌ காலம்‌ முடிந்தவுடன்‌, அதின்‌ இலைகள்‌ அனைத்தும்‌ உதிர்ந்து 
விடும்‌. சில நாட்களுக்குப்‌ பின்பு, மரம்‌ முழுவதும்‌ புதிய இலைகள்‌ தோன்றி, 


இன்னும்‌ சில நாட்களுக்குப்‌ பின்பு, மீண்டும்‌ மரம்‌ கனி கொடுக்க ஆரம்பிக்கும்‌. 


அந்தக்‌ குறிப்பிட்ட மரம்‌ இலைகள்‌ நிறைந்தவையாக இருந்தாலும்‌ கனிகள்‌ 


இல்லாமல்‌ இருந்தது. அதாவது, அது மக்களை ஏமாற்றிக்கொண்டிருந்தது. 


கர்த்தர்‌ ஏன்‌ அந்த மரத்தைச்‌ சபித்தார்‌? அது அவர்‌ பசியைத்‌ தீர்க்கவில்லை 
என்பதற்காக அல்ல, அது ஒரு “மாய்மாலமான மரமாக” இருந்தபடியாலேயே 


அதைச்‌ சபித்தார்‌. 


அது வெறுமையாக இருந்த போதிலும்‌, கனிகள்‌ இருந்தது போல பாசாங்கு 


செய்து கொண்டிருந்தது. 


யூதமக்களும்‌, அந்த மரத்தைப்‌ போலவே மாய்மாலக்காரராயிருந்தார்கள்‌. 
தேவனை நேசித்தது போல, பலிகளைத்‌ தேவாலயத்திற்குக்‌ கொண்டு வந்தனர்‌. 


ஆனால்‌ அவருடைய கட்டளைகளைக்‌ கைக்கொண்டு தங்கள்‌ அன்பை 


வெளிப்படுத்தவில்லை. 


அந்த அத்திமரம்‌ சபிக்கப்பட்டது போல, யூதர்கள்‌ தங்கள்‌ மாய்மாலத்தில்‌ 
தொடர்ந்து இருப்பார்களானால்‌, அவர்கள்‌ குலமும்‌ சபிக்கப்பட்டு போகும்‌ 


என்பதையே கர்த்தர்‌ சுட்டி காட்டினார்‌. 


இந்தச்‌ சம்பவத்தின்‌ மூலம்‌ கர்த்தர்‌ நவீனகால மக்களுக்குப்‌ போதிப்பது என்ன? 


அவருடைய பிள்ளைகள்‌ மாய்மால வழியில்‌ நடக்கக்‌ கூடாது. 


எப்படி? நம்‌ அன்றாட வாழ்க்கையில்‌ “கர்த்தரின்‌ வார்த்தைக்குக்‌ 


கீழ்ப்படியாமலும்‌”, ஒரு “சாட்சியுள்ள வாழ்க்கை வாழாமலும்‌”, ஞாயிற்றுக்‌ 
கிழமைகளில்‌ தவறாமல்‌ ஆலயத்திற்குச்‌ செல்லுவதும்‌, ஆலயத்திற்கு வெளியே 
காலணிகளைக்‌ கழற்றி வைப்பதும்‌ போன்ற காரியங்களை மாத்திரம்‌ செய்வது 
மாய்மாலமான காரியங்களாக இருக்கும்‌. அப்படிப்பட்ட காரியங்களைச்‌ 


செய்துகொண்டிருக்கக்கூடாது. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 5 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “கடைசி ஆண்டூ” ஊழியம்‌ - பக்கம்‌ 


பாடம்‌ - 2 


பரிசுத்த வாரத்தின்‌ அந்தத்‌ திங்கள்‌ கிழமையில்‌ கர்த்தர்‌ வேறு என்ன செய்தார்‌? 


மாற்கு11:15-17. அவர்‌ எருசலேம்‌ தேவாலயத்திற்குச்‌ சென்று, இரண்டாவது 
முறையாக அங்கிருந்த வியாபாரிகளை விரட்டி அடித்தார்‌. ஏன்‌? 


முதல்‌ முறை கர்த்தர்‌ தேவாலயத்தைச்‌ சுத்திகரித்தபோது, வியாபாரிகள்‌, 
தேவாலய வளாகத்தில்‌, வியாபாரங்கள்‌ மாத்திரமே செய்துகொண்டிருந்தனர்‌. 


ஆனால்‌, இந்த முறை, தேவாலயத்தின்‌ வெளிமுற்றத்தில்‌, எருசலேமின்‌ ஒரு 
பக்கத்தில்‌ இருந்து, மறு பக்கத்திற்குத்‌ தங்கள்‌ பொருட்களைக்‌ கொண்டு 
செல்ல, ஒரு பாதையையே அமைத்திருந்தனர்‌. அதினால்‌, தேவனை மக்கள்‌ 
அமைதியாக ஆராதிக்க முடியாமல்‌, அந்த இடம்‌ அதிக சந்தடி நிறைந்த 
தாயிருந்தது. ஆகவே தான்‌, கர்த்தர்‌ அந்த வியாபாரிகளை விரட்டினார்‌. 


மீண்டும்‌ திங்கள்‌ இரவு, இயேசுவானவர்‌ பெத்தானியாவுக்கே திரும்பினார்‌. 


. கர்த்தருடைய சிலுவை மரணத்தின்‌ முந்தின செவ்வாய்‌ அன்று நடந்த 
சம்பவங்கள்‌ - (பரிசுத்த செவ்வாய்க்‌ கிழமை). 


மாற்கு 11:20,21 - செவ்வாய்‌ காலை அன்று, பெத்தானியாவில்‌ இருந்து 
மீண்டும்‌ கர்த்தர்‌ எருசலேமுக்குச்‌ சென்றார்‌. முந்தின நாள்‌ அவர்‌ சபித்த அத்தி 
மரம்‌ வேரோடு பட்டுப்போயிருந்ததை, அப்பொழுது பேதுரு கர்த்தரிடம்‌ 
கூறினான்‌. சீஷர்களுக்கு, ஒரு “போதனையைக்‌” கற்றுத்தர அந்தச்‌ சம்பவத்தை 
இயேசுவானவர்‌ எப்படி பயன்படுத்தினார்‌? மாற்கு 11:22-24 - “விசுவாசத்தின்‌ 
வல்லமையைக்‌?” குறித்து அவர்களுக்குப்‌ போதித்தார்‌. 


எந்த மனிதனும்‌ தேவனின்‌ மேல்‌ தன்‌ முழு “விசுவாசத்தையும்‌” வைத்து, 
அவரின்‌ வல்லமையில்‌ எந்த சந்தேகமும்‌ கொள்ளாமல்‌, தன்‌ வார்த்தைகளை 
அதிகாரமுள்ளதாக, தேவனின்‌ சித்தப்படி பயன்படுத்தும்போது அந்தச்‌ செயல்கள்‌ 
அப்படியே நடக்கும்‌ என்பதையே கர்த்தர்‌ அவர்களுக்குப்‌ போதித்தார்‌. 


A 


இதுவே பட்டுப்போன அத்திமரத்தின்‌ மூலம்‌ கர்த்தர்‌ கற்றுத்தந்த “பாடம்‌ 


4 


பக்கம்‌ 15 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 5 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “கடைசி ஆண்டு” ஊழியம்‌ 


செவ்வாயன்று, எருசலேமில்‌, கர்த்தர்‌ வேறு எங்கு சென்றார்‌? - மத்தேயு 21:23 
- திரும்பவும்‌ எருசலேம்‌ தேவாலயத்திற்கு - அங்கே அவர்‌ என்ன செய்தார்‌? - 
மத்தேயு 21:18-22,14 - பல உவமைகளின்‌ மூலம்‌, பிரதான ஆசாரியர்கள்‌, 
மூப்பர்கள்‌ ஆகியோரின்‌ பயபக்தியற்ற செயல்களைக்‌ குறித்து, அவர்களிடம்‌ 
நேருக்குநேர்‌ பேசினார்‌. பரிசேயர்‌, சதுசேயரின்‌ மாய்மாலத்தைக்‌ குறித்து 
அவர்களைக்‌ குற்றஞ்சாட்டினார்‌. - மத்தேயு 23:1-39. 


கர்த்தர்‌ வேறு என்ன செய்தார்‌? மத்தேயு 24:1. தேவாலயத்திலிருந்து வந்த 
பின்பு, இந்த உலகில்‌ நடக்கப்போகும்‌ கடைசி-காலச்‌ சம்பவங்களைத்‌ தம்‌ 
சீடர்களுக்குப்‌ போதித்தார்‌.  - மத்தேயு 24,25 அதிகாரங்கள்‌. 


பின்பு, வரும்‌ சில நாட்களில்‌ தமக்கு நேரிடப்போவதை வெளியரங்கமாகப்‌ 
பேசி, தம்‌ சீஷர்களைத்‌ தம்‌ மரணத்திற்கு ஆயத்தப்படுத்தினார்‌ - மத்தேயு 26:1,2 


அன்று இரவு ஓய்வெடுக்கும்படி, மீண்டும்‌ பெத்தானியாவுக்குத்‌ தம்‌ சீஷர்களுடன்‌ 
சென்றார்‌. 


5. கர்த்தரின்‌ சிலுவை மரணத்திற்கு முந்தின புதன்கிழமை நடந்த சம்பவங்கள்‌ - 
(பரிசுத்த புதன்‌ கிழமை). 


புதனன்று, கர்த்தர்‌ தாமே எந்தக்‌ காரியங்களையும்‌ செய்ததாக வேதத்தில்‌ 
குறிப்பிடப்படவில்லை. அது ஒர்‌ அமைதியான புதன்‌. 


எனினும்‌, கர்த்தருடன்‌ தொடர்புடைய இரண்டு நிகழ்வுகள்‌, அந்நாளில்‌ நடந்தன. 


ஒன்று - மத்தேயு 266-13 - கர்த்தராகிய இயேசு, லாசருவின்‌ வீட்டில்‌ 
பந்தியிருந்தபோது, விலையுயர்ந்த நளதத்தை ஒரு பெண்‌ அவர்‌ சிரசிலும்‌, 
சரீரத்திலும்‌ ஊற்றினாள்‌. அதைக்‌ குறித்து கர்த்தர்‌ என்ன கூறினார்‌? வசனம்‌ 12 
அடுத்த ஒரு சில நாட்களில்‌ நடக்கப்போகும்‌ தம்‌ சரீர அடக்கத்தின்‌ 


அடையாளமாக அதைச்‌ செய்தாள்‌ என்று கூறினார்‌. 


இரண்டாவது சம்பவம்‌, மத்தேயு 26:14-15 வசனங்களில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 
யூதாஸ்‌ பிரதான ஆசாரியரிடம்‌ ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறான்‌. அந்த 
ஒப்பந்தம்‌ என்ன? முப்பது வெள்ளிக்காசுக்களுக்காக, (அதாவது கேவலம்‌ 
சுமார்‌ 1800 ரூபாய்க்காக) கர்த்தரை அவர்கள்‌ கைகளில்‌ ஓஒப்புவிப்பது ஆகும்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 5 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “கடைசி ஆண்டூ” ஊழியம்‌ - பக்கம்‌ 6 


பாடம்‌-3 


6. கர்த்தருடைய சிலுவை மரணத்தின்‌ முந்தின வியாழன்‌ அன்று நடந்த நிகழ்வுகள்‌ 
- (பெரிய வியாழன்‌). 


வியாழன்‌ மாலை, கர்த்தர்‌ தம்‌ சீஷர்களுடன்‌, பெத்தானியாவிலிருந்து 


எருசலேமுக்கு, பஸ்கா பண்டிகையைக்‌ கொண்டாடச்‌ சென்றார்‌. 
அப்பொழுது கர்த்தர்‌ முதலாவதாக என்ன செய்தார்‌? - யோவான்‌13:3-16 


கர்த்தர்‌ யார்‌? - அவர்‌ எல்லாவற்றையும்‌ படைத்திருக்கும்‌ சிருஷ்டிகர்‌. ஆனால்‌ 
மனிதர்கள்‌ அனைவருமே யார்தான்‌? - அவரால்‌ படைக்கப்பட்ட சிருஷ்டிகளில்‌ 
ஒரு ரகம்‌ தான்‌. 


எனவே, கர்த்தரோடு ஒப்பிடும்போது, மனிதர்கள அனைவருமே அவரைவிடத்‌ 
தாழ்வானவர்கள்தான்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவர்களை இழிவானவர்களைப்போல 
நடததினாரா? - அல்ல - மனுக்குலத்தோடு, சரிநிகர்‌ சமானமாகவே, பழகி, 
அவர்களோடு, புசித்து, பேசி உறங்கி உறவாடி வந்தார்‌. 


அப்படியே தம்முடைய சீஷர்களும்‌, தங்கள்‌ மத்தியில்‌ யாரையும்‌ தாழ்வாகக்‌ 
கருதிவிடாமல்‌ ஒருவரோடொருவர்‌ சரிசமானமாகப்‌ பழகவேண்டும்‌ என்பதைக்‌ 
கற்றுக்கொடுக்கவே, கர்த்தர்‌ “சீஷர்களுடைய கால்களைக” கழுவினார்‌. 


இரண்டாவதாக, அந்த வியாழன்‌ இரவில்‌ வேறு என்ன காரியத்தைக்‌ கர்த்தர்‌ 
செய்தார்‌? 


தம்முடைய சீஷர்களோடு, “பரிசுத்த இராப்போஜனம்‌” என்ற ஒரு மிக 
முக்கியமான உடன்படிக்கையை ஸ்தாபித்தார்‌ - லூக்கா 22:19-20. 


அது என்ன உடன்படிக்கை? - அவர்கள்‌ தம்மை நினைவுகூறும்போதெல்லாம்‌, 
தாம்‌, கடந்த மூன்றரை ஆண்டுகளாக, அவர்களோடு கூட இருந்தபோது, 
அவர்களுக்கு வாக்குப்பண்ணியிருந்த சகல காரியங்களையும்‌ அவர்களுக்கும்‌, 
அவர்கள்‌ மூலமாக அவரை  ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும்‌ 
நிறைவேற்றுவேன்‌ என்பதே அந்த உடன்படிக்கை ஆகும்‌. 


பக்கம்‌ |7 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 5 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “கடைசி ஆண்டு” ஊழியம்‌ 


அந்த நினைவுகூறுதலை எப்படிச்‌ செய்யச்‌ சொன்னார்‌? ஒரு உயரமான 
கோபுரத்தையோ, அல்லது ஸ்தூபியையோ, அல்லது ஒரு பிரமாண்டமான 
மண்டபத்தையோ, அவர்‌ பெயரில்‌ எருசலேமில்‌ கட்டச்‌ சொல்லியா? - அல்ல. 


அவர்‌ ஒரு மனிதராக மட்டும்‌ இருந்திருந்தால்‌, ஒருவேளை அப்படித்தான்‌ 
சொல்லியிருந்திருப்பார்‌. 


ஆனால்‌ நம்‌ சர்வஞானமுள்ள கர்த்தராகிய இயேசுவோ, தம்மை நினைவு 
கூறுவதற்கு, அவர்களை என்ன செய்யச்‌ சொன்னார்‌? 


தம்முடைய சீஷர்களையும்‌, தம்மைப்‌ பின்பற்றுகிறவர்களையும்‌, ஓரிடததில்‌ 
கூடிவரச்செய்து, வருடத்தின்‌ எல்லாக்காலங்களிலும்‌ உலகம்‌ முழுவதிலும்‌ 
எளிதாகக்‌ கிடைக்கக்கூடிய இரண்டு பொருட்களை உட்கொள்ளுவதின்‌ மூலம்‌ 
தம்மை நினைவுகூறச்‌ சொன்னார்‌. 


எதற்கு அடையாளமாக அவைகளை உட்கொள்ளச்‌ சொன்னார்‌? 


தாம்‌ எதற்காகத்‌ தம்முடைய “சரீரத்தை” ரோமப்‌ போர்ச்சேவகர்களிடம்‌, 
சிதைக்கப்படும்படி ஒப்புக்கொடுத்தார்‌ என்பதை பிட்கப்பட்ட ஒரு 
அப்பத்துண்டைப்‌ புசிப்பதின்‌ மூலமும்‌ - தாம்‌ எதற்காக தம்முடைய 
“இரத்தத்தைத” தம்முடைய முதுகில்‌ பெற்றுக்கொண்ட கசையடிகள்‌ மூலமும்‌, 
தம்முடைய தலையில்‌ சூட்டப்பட்ட முள்‌ கிரீடத்தின்‌ மூலமும்‌, தம்முடைய 
கைகளிலும்‌, கால்களிலும்‌ கடாவப்பட்ட ஆணிகளின்‌ மூலமாகவும்‌ சிந்தினார்‌ 
என்பதை, ஒரு மடக்கு திராட்சை இரசத்தைப்‌ பருகுவதின்‌ மூலம்‌, ஒவ்வொரு 
முறையும்‌, நினைவு கூறச்செய்வதற்கே, அந்தக்‌ கர்த்தருடைய பந்தியை வெகு 
ஞானமாக கர்த்தர்‌ நியமித்துக்‌ கொடுத்தார்‌. 


அதனுடைய மேன்மை என்ன? கர்த்தர்‌ நம்‌ ஒவ்வொருவரின்‌ ஆத்தும சரீர 
நலனுக்காகவே அத்தனை பாடுகளையும்‌ ஏற்றுக்கொண்டார்‌, என்பதை நம்மை 
நினைவுகூறச்‌ செய்வதோடு, உலக முழுவதிலுமுள்ள அனைத்துக்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
மத்தியிலும்‌ ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறதுமே அதன்‌ மேன்மையாக இருக்கிறது. 


அடுத்து, யோவான்‌ 14-16 அதிகாரங்களில்‌ காணப்படும்‌, பிரிவு நேர 
ஆலோசனைகளைக்‌ கர்த்தர்‌ தம்‌ சீஷர்களுக்குக்‌ கொடுத்து, அவர்களுக்காகத்‌ 
தம்‌ மன்றாட்டு ஜெபங்களையும்‌ ஏறெடுத்தார்‌. யோவான்‌ அதிகாரம்‌ 17. 


இப்படி, பரிசுத்த நற்கருணையை ஸ்தாபித்த பின்பு, கர்த்தரும்‌, அவருடைய 


சீஷர்களும்‌ எங்கே சென்றார்கள்‌? - மத்தேயு 26:30,36. ஒலிவமலையில்‌ 
அமைந்துள்ள கெத்சமனே தோட்டத்திற்குச்‌ சென்றார்கள்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 5 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “கடைசி ஆண்டூ” ஊழியம்‌ - பக்கம்‌ |g 


கெத்சமனேயில்‌ கர்த்தர்‌ எப்படி ஜெபித்தார்‌? - லூக்கா 22:42 - சிலுவைக்குச்‌ 
செல்லாமல்‌, தாம்‌ இரத்தம்‌ சிந்த வேறு எந்தவொரு மாற்று வழியையையும்‌ 
தேவன்‌ அனுமதிப்பாரா என்று தம்‌ ஜெபத்தில்‌ அவர்‌ கேட்பதுபோல்‌ இந்த 
ஜெபம்‌ காணப்படுகிறது. ஏன்‌? 


சிலுவையில்‌ அறையப்‌ பட்ட சில குற்றவாளிகள்‌, சிலுவையில்‌ அறையப்பட்டபின்‌ 
ஆறு, ஏழு நாட்களுக்குக்‌ கூட, மரிக்காமல்‌ இருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
மாம்சத்தைப்‌ பறவைகளும்‌, காட்டு நாய்களும்‌, அவர்கள்‌ உயிருடன்‌ இருக்கும்‌ 
போதே, உண்ணும்‌. குற்றவாளிகளுக்கு அது ஒரு மிகப்‌ பயங்கரமான, 
வேதனை நிறைந்த கொடிய மரணமாக முடியும்‌. 


ஆனால்‌ மனுபுத்திரரின்‌ பாவங்கள்‌ மிகக்‌ கொடியதாக இருந்தபடியாலும்‌, 
அவர்களை மீட்பதற்கு வேறு வழியே இல்லை என்பதாலும்‌ தேவன்‌ அவர்‌ 
சிலுவைக்குச்‌ சென்றேதான்‌ ஆகவேண்டும்‌, என்று மறுமொழி கொடுத்தார்‌. 


அதோடு, இந்த இருபத்தொன்றாம்‌ நூற்றாண்டில்‌, இயேசுவானவரை இவ்வுலகிற்கு 
அனுப்பாமல்‌, ஏன்‌ இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பாகவே, அவரை தேவன்‌ 
அனுப்பினார்‌ என்பதையும்‌ நாம்‌ இதன்‌ மூலம்‌ புரிந்துகொள்ள முடிகிறது. 


உண்மையில்‌, இப்பொழுது ஊழியம்‌ செய்வது தான்‌ கர்த்தருக்கு மிகவும்‌ 
எளிதாக இருந்திருக்கும்‌. நவீன தகவல்‌ தொடர்பு சாதனங்களான தொலைகாட்சி, 
கைபேசி, இணையதளம்‌, ஆகியவற்றைப்‌ பயன்படுத்தி, பெரிய அளவில்‌ மக்கள்‌ 
மேல்‌ ஒரு தாக்கத்தை இயேசுவானவர்‌ ஏற்படுத்தி இருந்திருக்க முடியும்‌. 


ஆனால்‌ ஏன்‌ தேவன்‌ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுமதிக்கவில்லை? 
இந்த நூற்றாண்டில்‌, அவர்‌ மரண தண்டனையை ஏற்க வேண்டியதிருந்தால்‌, 
அது ஒரு விஷ ஊசி மூலமாகவோ, தூக்கிலிடப்பட்டோ அல்லது துப்பாக்கியால்‌ 
சுடப்பட்டோ தான்‌ நடந்திருக்கும்‌. அவைகளெல்லாம்‌ ஒரு நீண்ட மரண 
வேதனையைக்‌ கொடுக்காது. 


ஆனால்‌, தேவன்‌, இயேசுவானவர்‌ சிலுவை மரணத்தின்‌ மூலம்‌ மாபெரும்‌ 
வேதனை நிறைந்த பாடு அனுபவிக்கவேண்டும்‌ என்றே விரும்பினார்‌. 
ஆகவேதான்‌, சிலுவை மரணம்‌ வழக்கத்திலிருந்த ரோம ஆட்சிக்‌ காலத்திலேயே 
கர்த்தரை இவ்வுலகிற்கு அனுப்பினார்‌. - கலாத்தியர்‌ 3:13 

தேவனுடைய சித்தம்‌, தாம்‌ கொடிய சிலுவைப்‌ பாடுகளையே அனுபவிக்க 


வேண்டும்‌ என்பதை அறிந்துகொண்ட இயேசுவானவர்‌, அந்த பாடுகளின்‌ 
வழியாகக்‌ கடந்து செல்லத்‌ தம்மை ஆயத்தம்‌ செய்தார்‌. 


பக்கம்‌ 9 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 5 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “கடைசி ஆண்டு?” ஊழியம்‌ 


பாடம்‌ - 4 


வியாழன்‌ இரவு யூதாஸால்‌ காட்டிக்கொடுக்கப்பட்டு, இயேசுவானவர்‌, வெள்ளி 


விடியற்காலைக்கு முன்னதாக மூன்று இடங்களுக்கு எடுத்துச்‌ செல்லப்பட்டார்‌. 


அவரை, எப்படிக்‌ கொண்டு சென்றனர்‌? தனிப்பட்ட நபரின்‌ மனித உரிமைக்கு 
மரியாதை கொடுக்கும்‌ வண்ணமாக,  இக்காலத்துக்‌ காவல்துறையினர்‌, 
குற்றவாளிகளுக்கும்‌ பாதுகாப்பு கொடுத்து, ஒரு வாகனத்தில்‌ அழைத்துச்‌ 
செல்வது போல்‌, அழைத்துச்‌ செல்லவில்லை. மாறாக, பிரதான ஆசாரியனின்‌ 
வேலைக்காரரால்‌ அவர்‌ உதைக்கப்பட்டார்‌, கரங்களைப்‌ பிடித்து, அவர்களால்‌ 


இழுத்துச்‌ செல்லப்பட்டார்‌. 


இது, தீமையே செய்திராத ஒருவருக்கு இழைக்கப்பட்ட பெரும்‌ கொடுமையாகும்‌. 


அன்று இரவு, அப்படி “எந்தெந்த இடங்களுக்கெல்லாம்‌” இழுத்துச்‌ செல்லப்பட்டார்‌? 


1. முதலாவதாக, யோவான்‌ 18:13 - அந்த வருட பிரதான ஆசாரியனான 
காய்பாவின்‌ மாமனான அன்னாவின்‌ வீட்டிற்கு கொண்டு போகப்பட்டார்‌. அங்கே 


அவருக்கு என்ன செய்தார்கள்‌? யோவான்‌ 18:22 - ஒரு மனிதனால்‌ கையால்‌ 


அடிக்கப்பட்டார்‌. 


ப்‌. இரண்டாவதாக, அவர்‌ காய்பாவிடம்‌ இழுத்துச்‌ செல்லப்பட்டார்‌. அவர்‌ 
கரங்களைக்‌ கட்டி, அவரைப்‌ பிரதான ஆசாரியனான காய்பாவின்‌ இடத்திற்கு 
இழுத்துச்‌ செல்லுமாறு, அன்னா கட்டளை இட்டிருந்தான்‌. அப்படியே கர்த்தர்‌ 


இழுத்துச்‌ செல்லப்பட்டார்‌. 


யர. மூன்றாவதாக, கர்த்தர்‌ எங்கு தரதரவென்று இழுத்துச்‌ செல்லப்பட்டார்‌? 


- லூக்கா 22:66 - யூதர்களின்‌ ஆலோசனைச்‌ சங்கத்திற்கு - இந்தச்‌ சங்கம்‌ 
என்பது என்ன? இது யூதர்களுக்கான உச்ச நீதிமன்றம்‌. இது சனகெரிப்‌ 


சங்கம்‌ என்றும்‌ அழைக்கப்பட்டது. 


கொடிய குற்றங்கள்‌ புரிந்தவர்களை, இரவு நேரத்தில்‌ சனகரிப்‌ சங்கத்தில்‌ 
விசாரிக்கக்‌ கூடாது என்று ஒரு சட்டம்‌ இருந்தது. ஆகவே, சிறிதளவு கூட 
உறக்கம்‌ இல்லாமல்‌, சரீரம்‌ முழுவதும்‌ ஏற்பட்ட காயங்களால்‌, கொடிய 
வேதனையுடன்‌, விடியற்காலை நடைபெற இருந்த விசாரணைக்காக, இரவு 


முழுவதும்‌, இயேசுவானவர்‌ காத்திருக்க வேண்டியதாயிருந்தது. 


7. 


iv. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 5 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “கடைசி ஆண்டு” ஊழியம்‌ - பக்கம்‌ 10 


சிலுவையில்‌ அறையப்பட்ட நாளன்று நிகழ்ந்தச்‌ சம்பவங்கள்‌ - (பெரிய 
வெள்ளிக்கிழமை). 


மத்தேயு 26:59-66. சனகெரிப்‌ சங்கத்தில்‌, வெள்ளி காலையில்‌ விசாரணை 
துவங்கியது. மதத்‌ தலைவர்கள்‌ இயேசுவானவருக்கு விரோதமாகச்‌ 
சாட்சிகளைத்‌ தேடினர்‌. ஒன்றும்‌ கிடைக்கவில்லை. இறுதியாக, கர்த்தர்‌ 
தேவதூஷணம்‌ செய்தார்‌ என்ற குற்றச்சாட்டை அவருக்கு எதிராகப்‌ பிரதான 
ஆசாரியன்‌ கூறினான்‌. கூடியிருந்த உறுப்பினர்கள்‌ அனைவரும்‌, அதை 
ஆமோதித்து, அவர்‌ மரணத்திற்குப்‌ பாத்திரமான குற்றவாளி என்றனர்‌. 


ஆகவே, கர்த்தரை என்ன செய்தார்கள்‌, மத்தேயு 26:67,68 - இயேசுவின்‌ 
முகத்தில்‌ துப்பினார்கள்‌. தலையில்‌ குட்டினார்கள்‌. கரங்களால்‌ அடித்தார்கள்‌. 
இவையல்லாமல்‌, அவர்‌ கண்களைக்‌ கட்டி, கன்னத்தில்‌ அறைந்து, 
“நீ தீர்க்கதரிசியானால்‌, யார்‌ உன்னை அறைந்தது என்று சொல்‌,” என்று கூறி 
சிலர்‌ அவரைக்‌ கேலி செய்தனர்‌! - சருவலோகத்தையும்‌ படைத்த தெய்வம்‌ 
அடைந்த நிந்தைகள்‌ - இப்படிப்பட்டவைகளே!!! - யாருக்காக - நமக்காகவே 
- நாம்‌ “அக்கினிக்‌ கடலுக்குச்‌” சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவே. 


கர்த்தருக்கு “மரண தண்டனை” கொடுக்கப்படவேண்டும்‌ என்று தீர்மானித்த 
பிரதான ஆசாரியனும்‌, சனகெரிப்‌ சங்கத்தினரும்‌, அதை எப்படிக்‌ கொடுப்பது 
என்பதைத்‌ தீர்மானிக்க வேண்டியதாயிருந்தது. 


ஒரு குற்றவாளியைக்‌ கல்லெறிந்து கொல்லும்‌ அதிகாரம்‌ அவர்களுக்கிருந்தது. 
ஆனால்‌, அது ஒரு பெரிய தண்டனையாக இயேசுவுக்கு இருக்காது என்று 
அவர்கள்‌ எண்ணினர்‌ - ஏன்‌? கல்‌ ஒருவனின்‌ தலையைத்‌ தாக்கும்போது, 
அவன்‌ சுயநினைவு இழந்துவிடுவான்‌. அதன்‌ பின்‌, அவனால்‌ எந்த வலியையும்‌ 
உணர முடியாது. 


மிகப்பெரும்‌ குற்றவாளிகளுக்கு, ரோம அரசால்‌ வழங்கப்பட்ட “சிலுவை மரணமே”, 
கர்த்தருக்கு உகந்த கொடிய தண்டனையாக இருக்கும்‌ என்று அவர்கள்‌ 
எண்ணினார்கள்‌. ஆனால்‌, சிலுவை மரணத்தைச்‌ செயல்படுத்த அவர்களுக்கு 
அதிகாரமில்லை. எனவே, கர்த்தரைப்‌ பிலாத்துவினிடம்‌ இழுத்துச்‌ சென்று, 
அவருக்கு விரோதமாக அநேக குற்றச்‌ சாட்டுகளைக்‌ கூறினார்கள்‌ - யோவான்‌ 
18:28-31. இது வியாழன்‌ இரவு கைது செய்யப்பட்ட பின்பு, கர்த்தர்‌ இழுத்துச்‌ 
செல்லப்பட்ட “நான்காவது” இடமாகும்‌. 


பக்கம்‌ |11 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 5 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “கடைசி ஆண்டு” ஊழியம்‌ 


vi. 


விடியற்காலையிலேயே, பிலாத்துவின்‌ அரண்மனைக்குச்‌ சென்று, அவனைத்‌ 
தொந்தரவு செய்ததை பிலாத்து விரும்பவில்லை. 


ஆனால்‌ பிரதான ஆசாரியனும்‌, மற்றவர்களும்‌, இயேசுவானவர்‌ ரோம அரசுக்கு 
எதிராகக்‌ கலிலேயாவில்‌ கலகம்‌ செய்தார்‌ என்று கூறி, பிலாத்துவை நச்சரிக்கத்‌ 
துவங்கினார்கள்‌. 


லூக்கா 23:5 - கலிலேயா என்ற வார்த்தையைக்‌ கேட்டவுடன்‌, தற்செயலாக 
அப்பொழுது எருசலேமுக்கு வந்திருந்த ஏரோதுவிடம்‌, இயேசுவைக்கொண்டு 
செல்லுமாறு, பிலாத்து கூறினான்‌. 


. “ஐந்தாவதாக”, இயேசுவானவரை ஏரோதுவின்‌ அரண்மனைக்கு இழுத்துச்‌ 


சென்றனர்‌. 


ஏரோது கர்த்தரிடம்‌ அநேகக்‌ கேள்விகளைக்‌ கேட்டபோது, அவர்‌ அவனுடைய 
எந்தக்‌ கேள்விக்கும்‌ பதிலளிக்கவில்லை. எனவே, எரிச்சலடைந்த ஏரோது, 
அவர்‌ மேல்‌ ஒரு ராஜ அங்கியைப்‌ போட்டு, மற்றவர்களுடன்‌ சேர்ந்து, அவரைக்‌ 
கேலி செய்தான்‌. 


எனினும்‌, இயேசுவைக்‌ குறித்து அவன்‌ சொன்ன வார்த்தைகள்‌ என்ன? 

லூக்கா 23:15 - “மரணத்துக்கு ஏதுவான என்ற குற்றத்தையும்‌ நான்‌ இவனில்‌ 
காணவில்லை,” என்பதே ஆகும்‌. 

ஏரோது கர்த்தரை மீண்டும்‌ பிலாத்துவினிடமே அனுப்பினான்‌. 

மீண்டும்‌ கர்த்தர்‌ பிலாத்துவின்‌ அரண்மனைக்கு இழுத்துச்‌ செல்லப்பட்டார்‌. 
அப்பொழுது பிலாத்து கூறினது என்ன? 


லூக்கா 23:14. “அவனும்‌ அவரில்‌ எந்தக்‌ குற்றத்தையும்‌ காணவில்லை”, 
என்பதே. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 5 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “கடைசி ஆண்டூ” ஊழியம்‌ - பக்கம்‌ 12 


பாடம்‌- 5 


பொறாமையினால்‌, பிரதான ஆசாரியரும்‌ மற்றும்‌ மூப்பர்களும்‌, அவரைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்கள்‌ என்பதை அறிந்த பிலாத்து, அவரை விடுவிக்க 
முயற்சித்தான்‌. 


எப்படி? - யோவான்‌ 19:1-5 


அவன்‌, கர்த்தரைச்‌ சவுக்கால்‌ அடிக்கும்படி தன்னுடைய போர்ச்சேவகர்களுக்கு 
உத்தரவிட்டான்‌. காயப்பட்டு, இரத்தம்‌ வழியும்‌ அவருடையச்‌ சரீரத்தைப்‌ 
பார்த்தால்‌, அவரைக்‌ குற்றப்படுத்தினவர்கள்‌, அவர்மேல்‌ பரிதாபப்பட்டு, 
அவருக்கு இந்தத்‌ தண்டனை போதும்‌ என்று கருதி, அவரை விட்டு விடுவார்கள்‌ 
என்று பிலாத்து எண்ணினான்‌. 


ஆனால்‌, அவர்கள்‌ விடாப்பிடியாக அவரைச்‌ சிலுவையிலறையும்‌ என்று 
கூக்குரலிட்டார்கள்‌. எனவே வேறு வழியில்லாமல்‌, பிலாத்து, அவரைச்‌ 
சிலுவையிலறையும்படி கட்டளை இட்டான்‌. - மத்தேயு 27:24-26 


இதோடு கூட, போர்ச்சேவகர்கள்‌, கர்த்தருக்கு என்ன கொடுமைகளைச்‌ 
செய்தார்கள்‌? 


மத்தேயு 27:27-31. முள்ளினால்‌ ஒரு கிரீடத்தைச்‌ செய்து, அதை ஆண்டவரின்‌ 
தலையில்‌ வைத்து அழுத்தி, ஒரு பிரம்பினால்‌ அவர்‌ தலையில்‌ அடித்தார்கள்‌. 


இப்படி கர்த்தர்‌ இந்த “ஆறு இடங்களிலும்‌” துன்புறுத்தப்பட்ட பின்பே, 
“சிலுவையிலறையப்பட்டு”, மேலும்‌, மேலும்‌ சிலுவையில்‌ கொடிய வேதனையை 
அனுபவித்தார்‌. 


இந்தப்பாடுகளெல்லாம்‌ கர்த்தராகிய இயேசுவுக்கு அவசியமா? 


கர்த்தரின்‌ பாடுகளை ஒவ்வொரு கிறிஸ்தவனும்‌, விரிவாகத்‌ தெரிந்து 
கொள்ளவேண்டும்‌. அப்படியானால்தான்‌, கர்த்தரை அவர்கள்‌ சாதாரணமாகப்‌ 
பார்க்காமல்‌, மரியாதையுடன்‌ அவருக்கு முன்‌ நின்று, அவரை மகிமைப்‌ 
படுத்துவார்கள்‌. 


பக்கம்‌ 13 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 5 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “கடைசி ஆண்டு?” ஊழியம்‌ 


மாற்கு 15:21 - வியாழன்‌ இரவிலிருந்து, வெள்ளி காலை வரை, எருசலேமில்‌ 
ஆறு இடங்களுக்கு அலைக்கழிக்கப்பட்ட பின்பு, தன்‌ சிலுவையைச்‌ சுமந்து 
கொண்டு, எருசலேமின்‌ அடுத்த கடைசியில்‌ இருந்த கொல்கொதா என்ற 
இடத்திற்குச்‌ செல்லுமாறு வற்புறுத்தப்பட்டார்‌. 

அங்கே, இந்திய  நேரத்தின்படி காலை ஒன்பது மணிக்கு அவர்‌ 
சிலுவையிலறையப்பட்டார்‌. 


சிலுவையில்‌ தொங்கிக்கொண்டிருக்கும்‌ வேளையிலும்‌, அவர்‌ தொடர்ந்து 


பரிகசிக்கப்பட்டார்‌. 

“யாரெல்லாம்‌” அவரைப்‌ பரிகசித்தனர்‌? 

மத்தேயு 27:39-44. 

கர்த்தர்‌ ஏதாவது எதிர்ப்புத்‌ தெரிவித்தாரா? 

தூதர்‌ சேனைகள்‌, நான்கு ஜீவன்கள்‌, இருபத்து நான்கு மூப்பர்கள்‌ ஆகியோரின்‌ 


துதிகளின்‌ மத்தியில்‌, பரலோகத்தில்‌ வாசம்‌ செய்துகொண்டிருந்த கர்த்தர்‌, தம்‌ 
மேல்‌ சுமத்தப்பட்ட அனைத்து நிந்தைகளையும்‌ அமைதியாக ஏற்றுக்கொண்டார்‌. 


தம்முடைய “இறுதி நேர ஊழியத்திலும்‌”, கர்த்தர்‌ மனுக்குலத்திற்குக்‌ கற்றுக்‌ 
கொடுத்த “போதனை” என்னவென்றால்‌, நமக்குத்‌ தீங்கிழைப்பவர்கள்‌ மேல்‌ 
நாம்‌ “பழிவாங்கக்‌ கூடாது” என்பதாகும்‌!!! 


சிலுவையில்‌ ஏழு வசனங்களைப்‌ பேசின பின்பு, வெள்ளி மாலையில்‌, கர்த்தர்‌ 
தம்‌ ஜீவனை விட்டார்‌. 


இறுதியாக, ரோமப்‌ போர்ச்சேவர்களால்‌, கர்த்தரின்‌ சரீர மரணம்‌ உறுதி 
செய்யப்பட்ட பின்பு, வெள்ளி மாலை ஆறு மணிக்கு முன்னதாக, அவருடையச்‌ 
சரீரம்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டது. - மாற்கு 15:42-47 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 5 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “கடைசி ஆண்டூ” ஊழியம்‌ - பக்கம்‌ 


பாடம்‌ -6 


8. கர்த்தர்‌ சிலுவையிலறையப்பட்ட அடுத்த சனிக்கிழமை நடந்த சம்பவங்கள்‌. 
- (புனித சனிக்கிழமை): 


சரீர மரணத்தை சிலுவையில்‌ அடைந்த கர்த்தர்‌, ஆவியில்‌ எங்கு சென்றார்‌? 


1 பேதுரு 3:18-20 மற்றும்‌ யூதா வசனம்‌ 6 

- நோவாவின்‌ காலத்தில்‌ கீழ்ப்படியாமல்‌ போன அசுத்த ஆவிகள்‌, காவலில்‌ 
வைக்கப்பட்டிருந்த பூமியின்‌ கீழ்‌ இருந்த அந்தகார இடத்திற்குச்‌ சென்றார்‌. 
அவர்களுக்கு என்ன பிரசங்கித்தார்‌? 

கொலோசேயர்‌ 2:14-15. சாத்தானின்‌ தலையை நசுக்கி, சிலுவையில்‌, தாம்‌ 
சாத்தானின்‌ மேல்‌ அடைந்த வெற்றியைக்‌ குறித்துப்‌ பிரசங்கித்தார்‌. 
சனிக்கிழமையன்று, கர்த்தர்‌ வேறு என்ன செய்தார்‌? 

வெளிப்படுத்தல்‌ 1:18. மரணத்தின்‌ கூரை, மனுக்குலத்திலிருந்து எடுத்துப்‌ 
போடும்படி, நரகம்‌ மற்றும்‌ மரணம்‌ ஆகியவற்றின்‌ திறவுகோல்களைச்‌ 
சாத்தானிடமிருந்து பிடுங்கிக்கொண்டார்‌. 


9. கர்த்தர்‌ சிலுவையிலறையப்பட்ட அடுத்த ஞாயிறு நடந்த சம்பவங்கள்‌. 
- (உயிர்த்தெழுந்த ஞாயிறு): 
ஞாயிறு விடியற்காலை அன்று கர்த்தர்‌, என்ன செய்தார்‌? 
மாற்கு 16:2-7. கர்த்தர்‌, தம்முடைய ஆவியையும்‌. சரீரத்தையும்‌ ஒன்றாக்கி, 
மறுரூபமடைந்த சரீரத்துடன்‌, மகிமையாக மீண்டும்‌ “உயிரோடு” எழுந்தார்‌. 


10. கர்த்தர்‌ உயிர்த்தெழுந்த பின்பு, பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுமுன்பு, அவர்‌ 
பல்வேறு மக்களுக்குக்‌ கொடுத்த தரிசனங்கள்‌. 
1. உயிர்த்தெழுந்த நாளின்‌ விடியற்காலை - யோவான்‌ 20:11-18 
- மகதலேனா மரியாளுக்கு. 
ய்‌. உயிர்த்தெழுந்த நாளின்‌ மாலை - லூக்கா 24:13-35 
- எம்மாவு ஊருக்குச்‌ சென்ற அவருடைய இரு சீடர்களுக்கு. 
யப. உயிர்த்தெழுந்த நாளின்‌ மாலை - யோவான்‌ 20:19-20 
- தோமா மற்றும்‌ யூதாஸ்‌ தவிர மற்றப்‌ பத்து சீடர்களுக்கு. 
ரஸ. ஒரு வாரத்திற்குப்‌ பின்‌ - யோவான்‌ 20:24-29. 
- தோமா உட்பட அவருடைய பதினொரு சீடர்களுக்கு. 


பக்கம்‌ 15 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 6 - பகுதி 5 - கர்த்தராகிய இயேசுவின்‌ “கடைசி ஆண்டூ” ஊழியம்‌ 


11. 


12, 


13. 


*. பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுமுன்‌ - 1 கொரிந்தியர்‌ 15:4-8 

* பேதுருவுக்கு. 

* மத்தியா உட்பட அவருடையப்‌ பன்னிரண்டு அப்போஸ்தலர்களுக்கு. 

* ஒரே நேரத்தில்‌ ஜநூறுக்கும்‌ மேற்பட்ட சகோதரர்களுக்கு. 

* யாக்கோபுக்கு. 

* அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. 

* பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுமுன்‌ - யோவான்‌21:1-19 
- ஏழு சீடர்களுக்கு 

* பரலோகத்திற்கு ஏறிச்‌ செல்லும்‌ வேளையில்‌ - அப்போஸ்தலர்‌ 1:3-11 
- அப்போஸ்தலர்களுக்கு. 


கர்த்தர்‌ இப்பொழுது “எங்கிருக்கிறார”? 


எபிரேயர்‌ 1:1-3 
- தேவனின்‌ வலது பாரிசத்தில்‌ அமர்ந்து, தேவனின்‌ பிள்ளைகளின்‌ மேல்‌ 
உள்ள அன்பினால்‌, அவர்களுக்காகப்‌ பரிந்து மன்றாடிக்கொண்டிருக்கிறார்‌. 


இனிமேல்‌ கர்த்தர்‌ “என்ன செய்யப்போகிறார்‌” ? 


அப்போஸ்தலர்‌ 1:11 

- விலை மதிப்பில்லாத இரட்சிப்பைப்‌ பெற்ற தேவனின்‌ பிள்ளைகளை ஒன்று சேர்க்க, 
மீண்டும்‌ இந்த உலகத்திற்கு வந்து, “புதிய எருசலேம்‌” என்ற இடத்தில்‌, 
பல ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ தேவனுடன்‌ அவர்களை வாழச்‌ செய்ய இருக்கிறார்‌. 
எனவே, அவர்‌ நிறைவேற்றியிருக்கிற இந்த மிகப்பெரிய தியாகத்தை நாம்‌ 
பயன்படுத்திக்கொண்டு, “கர்த்தருடைய பிள்ளைகளாக” மாறுவோமா??? 


அந்த “இயேசுவானவரையே” நாம்‌ கனம்‌ பண்ணி, அவருக்கே என்றென்றைக்கும்‌ 
மகிமையையும்‌, துதியையும்‌ செலுத்துவோமா ? 


அதற்காகவே, நாம்‌ “கிறிஸ்தவர்களாக” இருக்கிறோம்‌!!! 


